5 
குருபாதம்‌ 


ஞானசம்பந்தம்‌ . 


rrr 
மலர்‌ 171 வீளம்பினு வைகாசிமீ 10--6--58 இதழ்‌ 7 


டே 
திருச்சிற்றம்பலம்‌ 
போன்றயங்‌ கிலங்கோளிந்‌ ௩லங்குளிர்ந்த புன்சடை 
பின்றயங்க ஆடுவாய்‌ !' பிஞ்ஞகா ! பிறப்பிலீ ! 
கோன்றையம்‌ முடியினாய்‌ ! கூடலால வாயிலாய்‌ ! 
கின்றயங்கி யாடலே நினைப்பதே நியமமே. - சம்பந்தர்‌ 


்‌ திருச்சிற்றம்பலம்‌ 
திருக்கயிலாயபரம்பரையும்‌ ஆதீனமும்‌ 


* கயிலாயம்‌ £ என்பது தனக்குமேல்‌ ஒன்றில்லாது 
“தானே முடிவிடமாயிருப்பதைக்‌ குறிப்பதேன்று முன்னோர்‌ 
சோல்லினர்‌. அது பொருத்தமே. சிவபிரான்‌ வீற்றிருந்‌ 
தருளும்‌ கயிலாயத்தினும்‌ மேலானதோன்று இல்லை. 
யார்க்கும்‌ தன்னை அறிவரியான்‌, என்றும்‌ மன்னி வீற்றிருக்‌ 
கும்‌ திருக்கயிலை மாமலையினும்‌ மேலானது யாது உளது? 
* ஐயர்‌ (சிவம்‌) வீற்றிருக்கும்‌ தன்மையும்‌, அளப்பரும்‌ 
பேருமையும்‌, மேய்யோளி தழைக்கும்‌ தூய்மையும்‌ உடைய 
' திருக்கயிலையை, இவ்வுலகில்‌ உள்ள மலைகளைப்போல்‌ 
எண்ணலாகாது. சிவபிரானார்‌ எல்லாம்‌ கடந்த நிலையில்‌ 
இருப்பவர்‌. அங்கு அவர்க்கு இடம்‌ ஆவது திருக்கயிலை 
யாகும்‌. ஆதலால்‌. அதைஎன்னேன்று உணர்தல்‌ உண்மை . 
யானதாகும்‌ ? ஜி 


456 


சிவபிரான்‌ உள்ள இடம்‌ அருள்வேளி, அவ்வருள்‌ 
வெளி (சிவஞானாகாசம்‌), அறிவுவேளியை (பசுஞானா 
காசத்தை)க்‌ காட்டிலும்‌ பரப்பிலும்‌ பேரியது. ௩மது புறவேளி 
யினும்‌ (ஆகாசத்தினும்‌) அகவேளி (மனம்‌ ஆகிய ஆகாசம்‌) 
பேரியது. அதனினும்‌ அறிவு (ஜீவபோத) வேளி பேரியது: 
எல்லாவற்றையும்‌ தன்னுட்‌ கோண்டு, அங்கு இங்கு என்னாத. 
படி. எங்கும்‌ நிறைந்த வேளியே அருள்‌ வேளி. அவ்‌ வேளியில்‌, 
சிவபிரான்‌ இருக்கின்றான்‌ எனில்‌, அங்குள்ளதே திருக்‌ 
கயிலாயம்‌. *தன்‌ அருள்வேளிக்குளே அகிலாண்டகோடி 
யேல்லாம்‌ தங்கும்படிக்கு இச்சைவைத்து உயிர்க்கு உயிராய்த்‌ 
தழைத்தது எது? என்று தாயுமானவர்‌ வினாவியது இங்கு 
அறியத்தக்கது. 

அவ்‌ வருள்வேளியிலிருந்து, விண்‌ வேளிக்கு உட்பட்ட 
மண்ணுலகத்துயிர்கட்கு, ஆசிரியர்‌ வாயிலாக - உணர்வு 
வரும்‌ வழியே (பரம்பரையே) ஞானகுருசந்தான மார்க்கம்‌. 
மண்ணுலகுயிர்களுக்குத்‌ திருவருள்‌ விளக்கம்‌ உண்டாகும்‌ 
வழியே அருளாறு - ஞானபரம்பரை. அப்பரம்பரை, மானிடச்‌ . 
சட்டை தாங்கி வந்து பரமசிவமே குருவாய்‌ நின்று 
உபதேசிக்கும்‌ முறைமையில்‌ அமையும்‌. அப்படி அமைத்த 
பரம்பரை பலபல இருந்தன. இன்றும்‌ சில இருக்கின்றன. 


போய்கண்டார்‌ காணாப்‌ புனிதம்‌ எனும்‌ அத்துவித மேய்‌ 
கண்ட நகாதரைத்‌ தலைவராகக்கோண்ட குரு பரம்பரையை 
மட்டும்‌ திருக்கயிலாய பரம்பரை என்றது ஏன்‌ ? இது தக்க 
வினாவே. இதற்கு விடைதான்‌ எளிதிற்‌ கிடைக்காது. 


திருக்கயிலையில்‌ இறைவன்‌ (1) திரு௩ந்தி தேவர்க்குச்‌ 
சிவநெறியை ஓதியருளினான்‌. அவர்‌ (2) சனற்குமார முனி 
வர்க்கும்‌, அவர்‌ (3) சத்தியஞான தரிசனிகட்கும்‌, அவர்‌ 
(4) பரஞ்சோதி மாமுனிகட்கும்‌ அருளினார்‌. இந்கால்வரும்‌ 
திருக்கயிலையில்‌ இருந்து சிவநேறி பேற்றனர்‌. அதனால்‌, 
இவர்‌ நால்வரும்‌ அகச்சந்தான குரவர்‌ எனப்‌ போற்றப்‌ 
'பேறுகின்றனர்‌. இது திருக்கயிலாய பரம்பரை. இப்‌ பரம்‌ 
பரையிலிர “ர திருவருள்‌ மண்ணுலகிற்கு வந்த வழியில்‌ 

ஆ 


த்தர 


வேறுபாடூண்டு. சகல வர்க்கத்துயிர்கட்கு மானிடச்‌ சட்டை 
சாத்தி வந்து உபதேசிக்கப்பேற்று விளங்கிய டட 
வழியாகும்‌ இங்கு உள்ள குருபரம்பரை எல்லாம்‌. 

மேய்கண்டார்க்குச்‌ சிவபிரான்‌ அவ்வாறு மானிடச்‌ 
சட்டை சாத்தி வந்து உபதேசித்தானல்லன்‌. ஆயினும்‌, 
- அது போல்வது அன்று என்றும்‌ சோல்லல்‌ இயலாது. பரஞ்‌ 
சோதிமா முனிகள்‌ வான்வழியே வந்து மேய்கண்டதேவர்க்கு 
உபதேசித்தவாறு, யார்க்கும்‌ எங்கும்‌ எவரும்‌ உபதேசிக்க 
வில்லை. கதை பல இருக்கலாம்‌. உண்மையில்‌ இதுவே. 
அத்‌ தகைய வழியில்‌ வந்தது. அதனால்தான்‌ மேய்கண்ட 
குரு பரம்பரையை மட்டும்‌ திருக்கயிலாய பரம்பரை என்று 
வழங்கினர்‌. நாட்டில்‌ வேறு பல குருபரம்பரை இருந்தும்‌ இதை 
மட்டும்‌ திருக்கயிலாய பரம்பரை என்றதன்‌ காரணம்‌ பல 
- இருக்கலாம்‌. நாம்‌ உணரக்‌ கிடைத்தது இதுவே ஆகும்‌: 
மேய்கண்டதேவர்க்கு மட்டும்தான்‌ நேரே திருக்கயிலாய 
பரம்பரையின்‌ நால்வருள்‌ ஒருவராய பரஞ்சோதி மாமுனிகள்‌ 
சிவஞானோபதேசம்‌ புரிக்தருளினார்கள்‌. 


* சிவஞானபோத நேறிகாட்டும்‌ ” * சிவஞானசித்தி நேறி 
காட்டும்‌ ' என்று குறித்தலால்‌' இந்நேறி மற்று எந்நேறிக்கும்‌ 
வேறு என்று தேரியலாம்‌. 

இஃது உபதேச மரபு, மேய்கண்டதேவர்‌ சிவஞான 
போதத்தை நூல்‌ வடிவில்‌, அருளினார்‌ அதை உபதேச 
மரபுடன்‌ இயைத்து மாணாக்கர்‌ பலர்க்குப்‌ போதித்தருளினார்‌. 
அது நூல்‌ மரபு, மேய்கண்ட தேவர்க்கு முன்வரை உபதேச 
மரபும்‌ அவர்‌ முதலாக இருமரபும்‌ நிகழ்ந்தன இத்திருக்‌ 
கயிலாய பரம்பரையில்‌. 

ஏனைய குரு பரம்பரையில்‌ நூல்‌ மரபும்‌ உபதேச மரபும்‌ 
முதற்‌ குருவினிடத்திலிருந்து தோடங்கி நிகம்கின்‌ றன. இவ்‌ 
வேறுபாடும்‌ அறியத்தக்கது. 

திருக்கயிலாய பரம்பரையின்‌ அகச்சந்தானம்‌ புறச்‌ 
சந்தானம்‌ என்னும்‌ இரண்டு வகையுள்‌, புறச்‌ னத்தின்‌ 


த தொடர்ச்சியாகத்‌. தோன்றியவை துறைசையாதீனமும்‌ i 


2 தருமையாதீனமும்‌.. இவ்விரண்டுள்‌ . துறைசையாதீனம்‌ 


முதல்‌ நூலாகிய சிவஞானபோதத்தையும்‌ தருமையாதீனம்‌ ட்‌ 

. வழிநூலாகிய சிவஞானசித்தியாரையும்‌ தமக்கு நேறியாகக்‌ 
... “கோண்டு நூல்‌ மரபைப்‌ போற்றி வருகின்றன. -* சிவஞான 

,போதகேறி! * சிவஞானசித்திநேறி என்று குறிப்பதை, 
இங்குக்‌ கருதுக. 

்‌ இவ்விரண்டாதீன மும்‌ ககக பின்னர்‌ 

அவரிடத்தில்‌ உபதேசம்பேற்ற இருவரைக்‌ /குருமூர்த்தியாகக்‌ 
. கொண்டன. துறைசையாதீனத்துக்கு முதற்குரு ௩மச்சிவாய 
மூர்த்திகள்‌, அவர்க்கு உபதேசித்த. குரு சித்தர்சிவப்ரகாசர்‌. ' 


தருமையாதீனத்திற்கு 'முதற்குரவர்‌ குருஞானசம்பந்தர்‌. . 


- அவர்க்கு  உபதேசித்தவர்‌' சிதம்பரகாத. மாசிலாமணி .. 

(கமலை ஞானப்ரகாசர்‌). அவர்க்குண்டான சிவஞானம்‌ காழிக்‌ 

“கங்கை மெய்கண்டார்‌ இடத்திலிருந்து தொடர்கின்றது. 

காமிக்‌ கங்கை மேய்கண்டாரும்‌ சித்தர்‌ சிவப்பிரகாசரும்‌ 

அருணமச்சிவாயர்க்கு மாணாக்கர்‌ ஆவர்‌. இவ்வுண்மையால்‌ 
இவ்வாதீனம்‌ . இரண்டும்‌ திருக்கயிலாய. பரம்பரை. ஆதல்‌ 

்‌ ஈன்கு புலப்படும்‌. அ ்‌ 

வாழ்க திருக்கயிலாய பரம்பரை! வளர்க உபதேச மரபு! 
05 _ வயங்குக நூல்‌ மரபு! | 

டட. ண தத யயர கடர அர கட இத அ அட பரு TT தி டல ரவ வ இலத) 


EXTRACT FROM THE VISITORS BOOK 


Velur Sri Aras thinatlias warn Devasthanam: 
Vaithiswarankoil 


்‌ Extremely happy to have had the privilege ‘of. 
ம்‌ this very well maintained temple. 
(Sd.) Subbu Singh 
So Director of Annimal Husbandry, 
Madras, 4--6--58 
(True copy) 


- உ 


தடப்‌ குகுபாதம்‌ 


மு குருஞானசம்பந்‌ தர்‌ வரலாறு 


த்துவாள்‌. ஸீமத்‌. சோமசுந்தரத்தம்பீரான்‌ சுவாமிகள்‌ அவ்ர்கள்‌ ல 


சீரணியும்‌ நுதலின்விழி மழுமான்‌ நாகம்‌ 

திருந்தும்‌எரி போருந்துவிடம்‌ தேரிந்தி டாமல்‌. 
தாரணிஅன்‌ பரையாள அவர்போல்‌ வந்த 

சைவசிகா மணிஎவர்க்கும்‌ தலைவன்‌ எங்கோன்‌ - 
காரணியும்‌ நேடியபோழிற்‌ கமலை வேந்தன்‌ 

கருணைமழை போழியும்‌இரு கடைக்க ணாளன்‌ 
பார்புக்ழும்‌ ஞானசம்‌ பந்தன்‌ எந்தை 

பரமன்‌ இரு சரணமலர்‌ பாவி வாழ்வாம்‌. 


4 ர சம்பந்தசரணாலகர்‌ 


ஆன்ம நேய ஞானச்சேல்வத்தில்‌ தலைசிறந்து விளங்குவ்து 
“இந்திய நாடு. அதிலும்‌ தேன்தமிழ்நாடு மிக்க. சிறப்புடன்‌ 
மிளிர்கின்றது.  தவஞானச்‌ செல்வர்களும்‌; : சிவஞானச்‌ 
செம்மல்களும்‌ இந்காட்டின்கண்‌ வழிவழி வாழ்ந்து 
வருவதால்‌ . சிறப்பிற்கு எந்நாளுமே குறைவில்லை. இத்‌ 
தகைமைசான்ற தமிழகத்தில்‌ தேய்வக்கலைக்‌ களஞ்சியங்களான 
தேன்னாட்டுப்‌ பதினேண்ணாதீனங்களுள்‌ ஒன்றாகச்‌ சிறப்புற்று 
விளங்குவது தருமபுர ஆதீனம்‌. இவ்வேழில்மிகு ஆதீனத்தைப்‌ 
பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ நிறுவியவர்கள்‌- ஸ்ரீலஸ்ரீ குருஞான . 
சம்பந்த தேசிக பரமாசாரிய்‌ - சுவாமிகளாவார்கள்‌. இவர்களது 
குருபூசைத்‌ திருநாள்‌, தருமபுர ஆதீனத்திலும்‌ அதைச்சார்ந்த 
ஸ்தாபனங்களிலும்‌, ஆண்டுதோறும்‌ வைகாசி மாதம்‌ அயர. 
பக்கத்துச்‌. சப்தமி திதியில்‌ மிக்க சிறப்புடன்‌ கோண்டாடப்‌ 
பேற்றுவருகிறது. இவ்வாண்டுக்‌ குருபூசை நாளையதினம்‌, 
1958ல்‌, கோண்டாடப்பேறும்‌. இதை ஓட்டிப்‌ பத்து 
காட்களாகச்‌ சிறந்த முறையில்‌ மகோற்சவமும்‌ மகாகாடும்‌ 
ட அவர்க அறக்‌? 


ம்‌ ஆத்‌ 'சேன்னை வானொலி நிலயத்தில்‌ 6-6-58இல்‌ ரபிக்‌ ன்‌ 
பெற்றது. உ ங்‌ இசைவுபேற்று பரதக்‌ ல்‌ கிறது. 
அ ்‌ பு ர்‌ 


460 


௫ 
ர்‌ 


இனி, அவர்களது வரலாற்றைக்‌ காண்போம்‌. சேர சோழ . 
பாண்டியர்களால்‌ சேங்கோலோச்சிய சிறப்புடையது சேந்தமிழ்‌ 
நாடு. மூன்று நாடுகளும்‌ பல துறையிலும்‌ சிறப்புற்றிருந்தன. 
ஆயினும்‌, திரிபுரம்‌ எரித்த விரிசடைக்கடவுளும்‌, குன்றம்‌ எறிந்த 
குமரவேளும்‌, உம்பர்கள்‌ போற்றிடும்‌ அங்கயற்கண்ணியம்மை 
யும்‌ அருளாட்சி புரிந்த மேன்மையுடையது பாண்டி ௩ன்னாடு. 
மேலும்‌ சங்கம்‌ அமைத்துத்‌ தேய்வத்‌ தமிழைச்‌ சிறப்புறப்‌ ” 
போற்றியது தேன்‌ பாண்டிநாடு. அப்‌ பாண்டி நாட்டில்‌ சிவம்‌ 
பேருக்கும்‌ தவமுடையது ஸ்ரீ வில்லிபுத்தூர்‌. இவ்வருமைத்‌ 
தலத்திலே ** தாளாற்றித்‌ தந்த போருளேல்லாம்‌ தக்கார்க்கு 
வேளாண்மை செய்தற்‌ போருட்டூு-”' என்ற வள்ளுவர்‌ வாய்‌ 
மோழிக்கிணங்கக்‌ கார்காத்த வேளாளர்‌ குலத்திலே சுப்பிர 
மணியப்‌ பிள்ளை என்பவர்‌ வாழ்ந்து வந்தார்‌. அவருக்கு, 
தற்காத்துத்‌ தற்கோண்டாற்பேணித்‌ தகைசான்ற சோற்காத்துச்‌ 
சோர்விலாள்‌ பேண்‌ என்ற மறைமொழிக்கு இலக்கியமாய்‌ நின்ற 
மீனாட்சி அம்மையார்‌ வாழ்க்கைத்‌ துணைவியானார்‌. இவ்விரு 
வரும்‌ இல்லறம்‌ என்னும்‌ ௩ல்லறத்தை இனிதே நடத்தினர்‌. ' 
எல்லா ௩லன்களும்‌ ஈண்டி இருந்தும்‌ மகப்பேறு இல்லாத குறை 
அவர்களது உள்ளத்தை ஈ௩லிவு சேய்தது. சிவஞானம்‌ 
பேருக்கும்‌ தவஞானச்‌ சேல்வராக ஒரு மகவை எங்கள்பால்‌ 
அருளவேண்டும்‌' எனத்‌ தங்களது ஆன்மார்த்த மூர்த்தியான 
ஸ்ரீ சோக்கலிங்கப்‌ பேருமான வேண்டித்‌ தவங்கிடந்தனர்‌. 
நாளும்‌ மலரிட்டு வழிபட்டு வணங்கினர்‌. தோத்திரங்கள்‌ 
பல சொல்லித்‌ துதித்தனர்‌. வேண்டுவார்‌ வேண்டுவதே 
ஈவானாகிய சோக்கேசர்‌ திருவருளால்‌ அவ்விருவருக்கும்‌ ஓர்‌ 
ஆண்‌ மகவு உதித்தது. உதித்த நாளோ சிவபரம்போருளுக்கு 
உக௫த சோமவார ஈன்னாள்‌. 


பெற்றோர்கள்‌; தமது அருமை மைந்தனைப்‌ பாராட்டிச்‌ 
சீராட்டி.ப்‌ பால்‌ நினைந்தூட்டி வளர்த்தனர்‌. நாளும்‌ இன்னிசை 
யால்‌ தெய்வத்தமிழ்‌ பரப்பிய திருஞான சம்பந்தரைப்போல 
இப்பாலகரும்‌ சிவம்பேருக்க வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ தாய்‌ 
தந்தையர்கட்கு இருந்தமையால்‌ பிள்ளைக்கு ஞானசம்பந்தம்‌ 
எனப்‌ பெயரிட்டனர்‌. விளையும்‌ பயிர்‌ முளையிலேயே தேரியும்‌ 
அல்லவா ? குழந்தை ஞானசம்பந்தர்‌ முகத்தில்‌ சிவஞான ஒளி : 
தவழ்ந்தது. ' குழந்தையைக்‌ காணவந்தவர்கள்‌, கண்ணுதலான்‌ 
தந்த கருணை வேள்ளம்‌ அல்லவா இக்குழந்தை எனப்‌ போற்றி 

பபா 


்‌ 


க்‌ 461 


மகிழ்ந்தனர்‌. ஐந்து வயதளவில்‌ கலை பயிலத்‌ தோடக்கு 


- வித்தனர்‌. கயிலைப்‌ பேருமான்‌ கருணைப்‌ பேருக்கால்‌ ஞானசம்‌ 


பந்தர்‌ கலைஞானம்‌ யாவும்‌ கல்லாமலே கைவரப்பேற்றார்‌. இது 
கண்ட பெற்றோர்‌ பேருமகிழ்ச்சியுற்றனர்‌. திருவருளை வியந்‌ 
தனர்‌. தமது ஆன்மார்த்த மூர்த்தியாகிய ஸ்ரீ சோக்கலிங்கப்‌ 
பெருமானைத்‌ தரிசிக்க எண்ணினர்‌. ஞானப்புதல்வர்‌ ஞானசம்‌ 
பந்தரையும்‌ அழைத்துக்கோண்டு அங்கயற்கண்ணி தன்னோடும்‌ 
அமர்ந்த ஆலவாய்ப்‌ பதியை அடைந்தனர்‌. 


கோபுர தரிசனம்‌ சேய்தனர்‌. திரு வீதியை வலம்‌ வந்தனர்‌. 
போற்றாமரைத்‌ தடாகம்‌ படிந்தனர்‌. புலவர்‌ திலகமாக-குதிரைச்‌ 
சேவகனாக - வந்தியம்மையின்‌ கூலியாளாக வந்து வழியடிமை 
கொள்ளும்‌ வள்ளற்‌ பேருமானையும்‌, மலையத்துவசன்‌ பேற்ற 
பேருவாம்வாக - பிறவிப்‌ பிணிக்கு மருந்தாக - தீந்தமிழின்‌ 
சுவையாக - தோழும்பர்‌ உள்ளக்‌ கோயிற்கு ஏற்றும்‌ விளக்காக - 
தோன்றாத்‌ துணைக்கோர்‌ துணையாகத்‌ துலங்கும்‌ மீனாட்சி அம்மை 
யையும்‌ பன்னி ஆதரித்து ஏத்தியும்‌ பாடியும்‌ வழிபட்டனர்‌. 
சிலகாள்‌ அப்பதியில்‌ தங்கியிருந்தனர்‌. எழுதரு மறைகள்‌ 
தேறா இறைவனை எல்லிற்‌ கங்குற்போழுது அறு காலத்தும்‌ 
போற்றிப்‌ பரவினர்‌. அப்போழுது ௩கரத்தின்‌ சிறப்பு, மங்கையர்க்‌ 
கரசியார்‌ மாண்பு, குலச்சிறையார்‌ குணப்பண்பு, திருஞானசம்‌ 


பந்தர்பால்‌ வேளிப்பட்ட . திருவருட்‌ சேயல்‌ முதலியன ஞான - 


சம்பந்தர்‌ உள்ளத்தில்‌ இடம்பேற்றன. ஆண்டவனிடத்து ஆராக்‌ 
காதல்‌ கோண்டார்‌. அவருள்ளத்தில்‌ அருள்‌ ஒளி போங்கி 
எழுந்தது. எல்லாப்‌ பிறவிகளிலும்‌ தோடர்ந்து நிற்கும்‌ தாய்‌ 
தந்தையாகிய அம்மை அப்பரை விட்டுப்‌ பிரிய மனம்‌ இல்லாத 
வரானார்‌. இவரது பேற்றோர்‌ ஸ்ரீ வில்லிபுத்தூர்‌ சேல்லும்‌ 
எண்ணத்தினராய்ப்‌ பிள்ளை ஞானசம்பந்தரை அழைத்தனர்‌. அப்‌ 
போழுது, ஞானசம்பந்தர்‌ சோக்கேசன்‌ திருவருட்கு ஆளாயின 
படியால்‌, தமக்கும்‌ பேற்றோர்க்கும்‌ உள்ள தோடர்பு உடல்‌ 
தோடர்பே என்பதையும்‌, ஆண்டவனுக்கும்‌ தமக்கும்‌ உள்ள 
தொடர்பு உயிர்த்தோடர்பு என்பதையும்‌ விளக்கித்‌ தமது 
சிந்தை சிவத்தினை நாடி நிற்பதையும்‌ கூறிப்‌ பேற்றோர்‌ 
ஸ்ரீ வில்லிபுத்தூர்க்குச்‌ சேல்ல விடையளித்தார்‌, பேற்ற மனம்‌ 
பித்து அல்லவா ? எப்படியும்‌ . மகவை அழைத்துச்‌ சேல்ல 
எண்ணினர்‌. எண்ணம்‌ ஈடேறவில்லை. ஞானசம்‌: ந்தர்‌ வாழ்வில்‌ 

இதின்‌ 

% 


புது னி. கண்டனர்‌. இக்குழந்தை ஆலவாய்‌ அண்ணல்‌: அருள்‌ 
தர வந்ததல்லவா ? சிவம்‌ பேருக்க வந்ததல்லவா . 2 அபி: வ்‌ 

பணிக்கு என வேண்டிப்‌ பேற்ற குழந்தையாயிற்றே; ஆதலால்‌... ! 
அக்குழந்தை இப்போழுது சிவப்பணியைச்‌ சிரமேற்கோண்டது. :: 
போலும்‌, என்று எண்ணி மன அமைதி ண்‌ ஸ்ரீ கலட்ட ட்‌ 

"தூருக்குத்‌ திரும்பினர்‌. ்‌ 


அதன்‌ பின்னர்‌, ஞானசம்பந்தர்‌ நாள்தோறும்‌ பேரும்புலர்‌ 
காலை மூழ்கிப்‌ பித்தற்குப்‌ பத்தராகி வழிபாடியற்றினர்‌. இப்படி 
இருக்கும்‌ நாட்களில்‌ ஒருகாள்‌. போற்றாமரைத்‌ தடாகத்தில்‌ 
நீராடச்சேன்ற இவர்‌, தூயவேண்ணீறு துதைந்த போன்‌ மேனியும்‌, 
தாழ்வடமும்‌, நாயகன்‌ சேவடி தைவரு சிந்தையும்‌, நைந்துருகிப்‌ 
பாய்வதுபோல்‌ அன்பு நீர்‌ போழி கண்ணும்‌, பதிகச்‌ சேஞ்சோல்‌ . 
மேய சேவ்வாயும்‌ உடைய தோண்டர்கள்‌ : போற்றாமரைக்‌ 
கரையில்‌ சிவலிங்கத்‌ திருமேனி அமைத்துப்‌ பூசனை புரிவதைக்‌ 
கண்ணுற்றார்‌... தாமும்‌ அவ்வாறு பூசிக்க எண்ணினார்‌... 
எண்ணிய எண்ணத்தை இறைவன்‌ திருமுன்னர்‌ விண்ணப்பம்‌ .: 
சேய்தார்‌. அந்த நினைவோடு இருப்பிடம்‌ சார்ந்தார்‌. அன்றிரவு 
நித்திரை கோண்டார்‌. கருத்தறிந்து முடிக்கும்‌ கண்ணுதற்‌ 
பரமன்‌ - ஞானசம்பந்தர்‌. கனவின்கண்‌ . எழுந்தருளி. .“* ஞான 
்‌.. சம்பந்தா, ந விரும்பியவண்ணம்‌ நாம்‌ சிவலிங்கத்‌ திருமேனி 
கோண்டு :போற்றாமரைத்‌ தடாகத்தின்‌ ஈசான பாகத்தில்‌ : 
கங்கைக்குள்‌ இருக்கிறோம்‌. காலையில்‌ அங்குச்‌. சேன்று 
... தங்கைக்குள்‌ மூழ்கி ௩ம்மை எடுத்துப்‌ பூசிப்பாயாக '” என்று: 
_ திருவாய்மலர்க்கருளினார்‌. அஃதுணர்ந்தேழுந்த ஞானசம்பந்தர்‌ 
சேந்தமிழ்ச்‌ சோக்கர்‌ திருவருளைப்‌ போற்றினார்‌. காலைக்கடன்‌ 
முடித்துப்‌ போற்றாமரைத்‌ தடாகத்தில்‌ நீராடினார்‌. இறைவன்‌ 
குறிப்பித்தயடியே ஈசான மூலையில்‌ மூழ்கித்‌ தேடினார்‌. 
திருமாலோடு நான்முகனும்‌ தேடித்‌ தேடோணாத்‌ தேவனைப்‌ 
பேட்டகக்‌ கோயிலோடும்‌ திருக்கரத்தே மேவப்‌ பேற்றார்‌. 


.. கண்ணுக்கினிய போருளாகித்‌ தம்‌ கரத்தில்‌ வந்த சிவலிங்கத்‌ ' 


திருமேனியைக்‌ கண்குளிரக்‌ கண்டார்‌. ஆனந்த அருவி 


ஆறாகப்‌ பேருக அசுங்குழைந்தார்‌. சோக்கலிங்கப்‌ பேருமான்‌ 


சந்நிதி சேர்ந்தார்‌. இவ்வற்புத நிகழ்ச்சியைப்‌ பதினோரு கலித்‌ 
துறைப்‌ பாபூல்‌களால்‌ கசிந்துருகிப்‌ பாடினார்‌. அப்‌ பாடல்களில்‌ 
ஒன்றைக்‌ pa போம்‌. 


வா 


Ee த 2 


விண்ணும்‌ பரவிடும்‌ அற்புத மேஎன்ன விஞ்சை யிதால்‌ . - 
மண்ணும்‌ புகழ்ந்திட என்னையும்‌ பூரண பட்டு 
௩ண்ணும்‌ படிசேய்‌ மதுரா புரிச்சோக்க. ௩ாயகனே,” 


க 1 கோடுக்க ”” என்று கட்டளையிட்டருளினார்‌. 


லா 


-துயிலுணர்க்த ஞானசம்பக்தர்‌ ய்‌ போறறித 


திருவருள்‌ பணித்த வழியே திருவாரூர்‌ சேல்லத்‌ தொடங்கினார்‌. 


திருவானைக்கா முதலிய பல. தலங்களையும்‌ வழிபட்டுச்‌ சோம. 


“கண்ணுக்‌ கினிய பொருளாகி யேஎன்‌ கரத்தில்வந்தாய்‌ 


இவ்வண்ணம்‌ பாடிய பிறகு இறைவனை நோக்கிக்‌ கருத்த! [2 
.. . முடிக்கும்‌ கருணை வள்ளலே ! தேவரீர்‌ திருமேனி கிடைக்கப்‌ . 

.. பெற்றேன்‌. பூசனை புரியும்‌ முறையும்‌ ஞானோபதேசமும்‌: ' . 

- கிடைக்கப்‌ பேற்றேனில்லை. அஃதிலாது எப்படித்‌ தேவரீரைப்‌ : = 
- பூசிப்பேன்‌. . ஆசாரியன்‌ இல்லாது: எப்படி உண்மையை ட்‌ 
ன. உணர்வேன்‌. அருள்‌ திருமேனி: காட்டிய தேவரீர்‌ ஆசாரி. . 

்‌”  யனையும்‌ காட்டியருள்க என்று வேண்டினார்‌. ஆலவாய்ச்‌ : 
சொக்கர்‌ அன்றிரவு முன்போலவே கனவின்கண்‌ எழுந்தருளி - 
££ ஞான சம்பந்தா ! ௩மது. உபதேச பரம்பரையில்‌ . வந்தவர்‌: 
திருவாரூர்‌ கமலைஞானப்பிரகாசர்‌, அவரிடம்‌ சேன்று நீ விரும்பிய 
உபதேசத்தைப்‌ பேற்று ௩ம்மைப்‌ பூசிப்பாயாக'? என அருளினார்‌. 
அவ்வாறே (திரூவாரூர்‌) கமலைஞானப்பிரகாசர்‌ கனவிலும்‌ 
' தோன்றிச்‌ ** சோமவாரத்தன்று, ஞான சம்பந்தனுக்கு விதிப்படி  ,:. 
ஞானோபதேசம்‌ .சேய்து சிவலிங்க பூசை எழுந்தருளப்‌ பண்ணிக்‌: . 


ல 


வாரத்தன்று : காலையில்‌ சேன்று திருவாரூர்‌ சேர்ந்தார்‌. கமலா. பவத 


லயத்தில்‌ நீராடினார்‌. * இன்றுதானே . குருகாதன்‌ தர்சன்‌ 
.. கிடைக்கும்‌ போன்னாள்‌. உபதேசம்‌ சிடைக்கும்‌ உயரிய காள்‌ ” 


என எண்ணிவராய்த்‌ திருவாரூர்ப்‌ பூங்கோயிலை வலம்‌ வந்தார்‌. 


இவ்வாறே, -சோக்கலிங்கப்‌. பேருமான்‌ -ஆணைதாங்கி வரும்‌ 
-அருக்தவச்‌ சீடர்‌ கிடைக்கும்‌ ஈன்னாளல்லவா இக்காள்‌ என்று 
- எண்ணியவராய்‌ ' ஞானப்பிரகாசரும்‌ நித்திய வழிபாடுகளை 
- முடித்துத்‌ திருக்கோயிலுக்குச்‌ சேன்று சித்தீச்சரம்‌ தட்சிணா 
மூர்த்தி சந்நிதானத்தில்‌ சிவயோகத்‌ துமர்க்திருந்தார்‌. அப்போது. 


வலம்‌ வருகின்ற ஞானசம்பந்தர்‌. :* ஈனமல இருள்‌ நீக்கும்‌ 


ஞானபானு *? இவர்தாம்‌ என்பதை உணர்ந்தார்‌. காந்தங்கண்ட. ப றி 
... இரும்பேபோல்‌ . ஆசாரியன்‌ திருவடிகளில்‌ வீழ்ந்து வணங்‌ 
ள்‌. னர்‌, பாசம்‌ அகன்றது. அருள்‌ உணர்வு தலைப்பட்டது. அவ்‌. 

: அனுபவம்‌ பாடலாக உருவேடுத்தது. அப்பாடலைக்‌:காண்‌ போம்‌: ்‌ 


MAHAMAHOPADHYAYA 
08 0. 1. SWAMINATHA NER LIBRARY 


ரா 


* தண்டேன்‌இப்‌ பாசங்‌ கழிந்தேன்‌ அமுதைமுகந்‌ 
துண்டேன்‌ சுகானந்தத்‌ துள்ளிருந்தேன்‌-—வண்டிமிர்காத்‌ 
தேனைப்‌ போழிகமலைச்‌ சலப்‌ போற்பாத 
ஞானப்ர காசனையே நான்‌” 


குரு என்றதன்‌ பொருள்‌, கு என்பது அறியாமை. ர என்பது 
போக்குதல்‌. எனவே அஞ்ஞானத்தை அகற்றி மேய்‌ ஞானத்தை 
௩ல்குபவர்‌ குகு . எனப்‌ பேறுவார்‌. குரு தரிசனத்தால்‌ உயிர்கள்‌ 
அடையும்‌ உயர்வைத்‌ திருமூலர்‌ அனுபவ மோழியாலும்‌ விரிவாக 
அறியலாம்‌. அப்‌ பாடல்‌ வருமாறு, 


* தேளிவு குருவின்‌ திருமேனி காண்டல்‌ 
தெளிவு குருவின்‌ திருநாமம்‌ சேப்பல்‌. . 
தெளிவு குருவின்‌ திருவார்த்தை கேட்டல்‌ 
தெளிவு குருவுரு சிந்தித்தல்‌ தானே.” 


ஆசாரியனைக்‌ கண்டு பரவசமுற்ற ஞானசம்பந்தர்‌ பணிவோடு 
ஒரு பக்கத்தே ஒதுங்கி நின்றார்‌. ஞானப்பிரகாச தேசிகர்‌. : 
அஞ்சேல்‌. என்று அபய முத்திரை காட்டித்‌ தட்சிணாமூர்த்தி 
சந்நிதியில்‌ இருக்கப்‌ பணித்துத்‌ திருவருள்‌ நோக்கம்‌ சேய்து 
ஞானதீட்சை . புரிந்து, பூசையை எழுந்தருளப்‌ பண்ணிக்‌ 
கோடுத்தனர்‌. ஞானசம்பந்தர்‌ தமது குருநாதர்‌ மீது 86 பாடல்‌ 
கோண்ட பண்டாரக்‌ கலித்துறை என்னும்‌ ஞானப்பிரகாச 
மாலையை இயற்றித்‌ துதித்தனர்‌. தமது ஆன்மார்த்த மூர்த்தி 
ஸ்ரீ சோக்கலிங்கப்பேருமான்‌ மீது 9& பாடல்‌ கோண்ட 
சொக்ககாத வேண்பா என்னும்‌ நூலை யியற்றிப்‌ போற்றினார்‌. 
அந்‌ நூலின்கண்‌ உள்ள ஒரு வேண்பாவைக்‌ காண்போம்‌. 


* பேோரன்பன்‌ அல்லன்‌ பிழைசெய்யான்‌. தானல்லன்‌ 
ஓரன்பும்‌ இல்லா உலுத்தனேன்‌--பேரன்பு 
காட்டிஎனைக்‌ காட்டியுனைக்‌ ம்ஆகன்பத்தோட் கல்‌ எ 
ஆட்டிவளர்‌ சோக்ககா. தா.” 


இவ்வாறு பலகாள்‌. இறைவழிபாடும்‌, குருவழிபாடும்‌ இயற்றி 
இனிதிருக்கும்‌ காளில்‌ வழக்கம்போல்‌ ஒருகாள்‌ ஞானப்பிரகாசர்‌ 
புண்ணியச்‌ சீடர்கள்‌ புடைசூழத்‌ திருக்கோயிலுக்கு எழுந்தருளி 
வழிபாடியற்றிஅர்த்தஜாமம்‌ ஆகும்வரையில்‌ சித்தீச்சரம்‌ தட்சிணா 
மூர்த்தி சந்நிதியில்‌: சிவயோகத்தமர்ந்திருந்தார்‌.  அர்த்தயாம : 


( 


ச்‌ 


465 


பணி கிடைத்ததே என்ற பேருவிருப்போடு கைவிளக்கைத்‌ 


தாமே எடுத்து உடன்‌ போந்தார்‌. ஞானப்பிரகாசர்‌ குமரகோவில்‌ 


'தெருவிலுள்ள தமது திருமாளிகைக்கு எழுந்தருளினார்‌. உள்ளே 
செல்கின்ற ஞானப்பிரகாசர்‌ தமது. சீடர்களைப்‌ பார்த்து நிற்க. 
எனப்‌ பணித்துச்‌ சென்றார்‌. எல்லோரும்‌ இருக்கைக்கு ஏகினர்‌. 
தீவிரதர நிலையிலுள்ள ஞானசம்பந்தரோ, நிற்க என்பதுதானே 
குரு ஆணை? எனவே குருநாதரால்‌ நிலைநிறுத்தப்பேற்ற தியான 


சமாதியில்‌ நிற்பதே முறை என்று எண்ணியவராய்‌ அந்நிலையே . 


நின்றார்‌. அன்றிரவு . பேருமழை பேய்தது. பேய்தும்‌ ஞானசம்‌ 
பந்தர்‌ மீது ஒரு துளிகூடப்‌ படவில்லை. அவர்‌ நின்ற மூன்றடி 


- சதுர இடமும்‌ மழையால்‌ ௩னையவில்லை. கை விளக்கோ சுடர்‌ 
விட்டெரிந்தது. விடியலில்‌ சாணம்‌ தேளிக்கவந்த குருபத்தினி . 


யார்‌ குருஞானசம்பந்தரின்‌ அருட்சேயலைக்‌ கண்டு வியந்தார்‌. 
உள்ளே சேன்று தமது கணவனாருக்கு உணர்த்தினார்‌. வேளியில்‌ 


வந்து பார்த்த ஞானப்பிரகாசர்‌ ஞானசம்பந்தரது அதி. தீவிர . 
நிலையைக்கண்டு அப்பனே உன்னால்‌ பல உயிர்கள்‌ ஈடேற 


வேண்டும்‌ என்பது ஆண்டவன்‌ திருவுள்ளம்‌. நீ குருகாதனாகும்‌ 
தகுதி பேற்றாய்‌. ஆதலால்‌ இத்தலத்திற்கு ஈசான திக்கில்‌ 
உள்ள  மாயூரத்திற்குக்‌ கிழக்கே மூன்று கல்‌ தோலைவில்‌ 
உள்ளதும்‌, அகத்திய முனிவரால்‌ பூசிக்கப்‌ பேற்றதும்‌, திருக்‌ 


்‌ தரிசனம்‌ முடித்து வீட்டிற்கு எழுந்தருள்கையில்‌ கைவிளக்குப்‌ 23 
- பணிவிடைக்காரன்‌ உறங்கிவிட்டான்‌. ஞான சம்பந்தர்‌ தமக்கு இப்‌ 


கடவூரில்‌ மார்க்கண்டேயர்க்காக உதையுண்டு நிக்ரகம்‌ பேற்ற - 


எமதர்மன்‌ பூசித்துப்‌ பேறு பேற்றதால்‌ தருமபுரம்‌ என வழங்கப்‌ 
பேறுவதும்‌, வில்வமரம்‌ நிறைந்துள்ளதால்‌ வில்வாரண்ய. 


்‌. க்ஷேத்திரம்‌ எனப்‌ போற்றப்பேறுவதுமான தருமபுரத்தில்‌ 


அமர்ந்து உபதேச வாயிலாக உண்மை நேறியைப்‌ பரப்புக என 
ஆணை தந்தார்‌. இதுமுதல்‌, ஞானசம்பந்தர்‌ குருஞான சம்பந்த 


ரானார்‌... மேலும்‌ ஞானப்பிரகாசர்‌, * சைவ சித்தாந்தச்‌. சேர்‌ 
நெறியை நாடேங்கணும்‌ பரவச்சேய்க * என ஆணை தந்தார்‌. 


.. அது கேட்ட குருஞான சம்பந்தர்‌ மனம்‌ பதைத்தார்‌; ௩௫ங்‌ 


கினார்‌. பிரிவின்‌ பேருந்துயரேண்ணிப்‌ ** பிரிவற்றிருக்க வைப்‌ 


-.. பாய்‌ எனையாண்டருள்‌ பிஞ்ஞகனே ”” என வேண்டினார்‌. ஞானப்‌ 


பிரகாசர்‌, குருவாரக்‌ தோறும்‌ ௩ம்மை வந்து தரிசிக்க எனக்‌ 


கட்டளை யிட்டமையாலும்‌, “ தேளிவு குருவின்‌ திருவார்த்தை. 
கேட்டல்‌ *” என்பது அநுபூதியாகலானும்‌, ஒருவாறு தேறினார்‌... 


ஆட்கொண்ட rn என்றன்‌ ம்‌ உடலும்‌, ! உடைமை 


' எனக்கென்று ஒரு சுதந்திரமும்‌ இல்லை. கான்‌ ஆசாரியனின்‌ ்‌. 
ட . உடைமைப்போருள்‌. உடையவன்‌ விருப்பம்போல்‌ இயங்கு :. 
்‌ oo பவன்தானே நான்‌ என்பதை அனுபவத்திற்கண்டார்‌.. ஆசாரியன்‌ ல்‌ 
ன ஆணையை மேற்கொண்டார்‌; இவ்வனுபவம்‌' ஒரு ப ல்‌ 
ன்‌ ர்த்து: அப்பாடலைக்‌ காண்போம்‌ : ட ர்‌ படட 


ன்‌ எல்லாமும்‌ : குருநாதனைச்‌ சேர்ந்து விட்டமையால்‌ அதுமுதல்‌! ்‌ 


கனக்கும்‌ போதிக்கும்‌ எருதக்கும்‌ தன்னிச்சை கண்டதுண்டோ  - 


எனக்கும்‌ உடற்கும்‌ எனதிச்சையோஇணங் கார்புரத்தைச்‌: 
லு சினக்கும்‌ கமலையுள்‌ ஞானப்ர காச சிதம்பர இன்‌(று): 
க ன்‌ உனக்கிச்சை எப்படி அப்படியாக உரைத்தருளே. 


இனி "இப்பாடற்கருத்தைக்‌ காணலாம்‌. சுமை “பொதிந்த ” ்‌ ்‌ 
- போருள்‌ எருது, எஜமானன்‌ என மூன்று போருள்களை “இதில்‌. : 
காண்கிறோம்‌. அவற்றுள்‌ சுமைப்போதி, அறிவற்ற ஜடப்‌ ர்‌ 


- போருள்‌. எருது அறிவுள்ளதாயினும்‌ தன்னிச்சைப்படி ௩டக்க.. ்‌ 


- இயலாதது. இவ்விரண்டையும்‌ தன்மை அறிந்து சேலுத்‌ துபவன்‌ ல 


்‌ எஜமானன்‌. அதுபோல்‌ என்னுயிர்‌ எருது. என்‌ உடல்‌ கனக்கும்‌ - 


போதி, தேவரீர்‌, எஜமானன்‌. கனக்கும்‌ போதியான உடலை - 
எருதுபோல்‌ தூக்கிச்‌ சுமக்கின்றது என்‌ உயிர்‌. - சுமைப்‌, -. ட்ட 
முனா உள்ளது என்‌ உடல்‌. உடலின்‌ சுமையைக்‌... : 
கூட்டவோ குறைக்கவோ இந்தக்‌ காலத்தில்தான்‌ சுமப்பேன்‌... i 
“என்று சொல்லவோ உயிராகிய என்னால்‌ இயலாது. சுமையோ . '. 


கல்‌ ஆகையால்‌ இந்த உயிருக்கு : இவ்வளவு சுமை... 
தான்‌ இருக்கவேண்டும்‌ இன்ன காலத்தில்தான்‌ இருக்கவேண்டு : 


- மென்பதை அச்சுமை அறியாது. | இரண்டையும்‌ இயன்ற . . -. 


பெற்றி அறிந்து அமைப்பவர்‌ குருவாம்‌ திருமேனி தாங்சியருளிய' :. 
வரர்‌ யாவீர்‌. ஆகவே தேவரீர்‌ இச்சைப்படியே சேய்வேன்‌ ' oo 
ப்‌ இட்டபணியைச்‌ சிரமேற்‌ கோண்டார்‌. ட. 


இம்மாதிரி அனுபவம்‌ மாணிக்கவாசகர்‌ வாழ்விலும்‌ சிறந்து: - 
- விளங்கியதைக்காண்கிறோம்‌. திருப்பேருந்துறையில்குருவாக்திரு a 
மேனி காட்டி மாணிக்கவாசகரை ஆட்கோண்டான்‌ இறைவன்‌, ...... 
ஆட்கொண்ட பிறகு பாண்டிமன்னன்‌ ஆணையால்‌ தண்டனைக்கு a 


ப உள்ளானார்‌ மணிவாசகர்‌. தண்டனை அனுபவத்தை நன்றே 
ப செய்வாய்‌ பிழை செய்வாய்‌ ஙானோ இதற்கு ௩ாயகமே ட ள்‌. 


நயம்பட ஈவின்றார்‌. குன்றேயனைய இறைவன்‌ என்னை ஆ 


' கோண்ட அன்றே யான்‌ அவன்‌ உடைமையாயினேன்‌. உடை. 
-. “மைக்கு வரும்‌ ௩ன்மைதீமைகள்‌ உடையவனுக்கே அன்றி உடை த 
மைக்கு ஏது 2 என்பது அவ்வனுபவ ௩யமாகும்‌. அவ்‌ வனுபவ - 2 | 


Tae 


-.“ நயம்‌ காணும்‌ பாடல்‌ வருமாறு. ட்‌ 


%ி 


ஞி “அன்றே என்றன்‌ ஆவியும்‌ உடலும்‌ உடைமை எல்லாமும்‌. . ப 
-- குன்றே அனையாய்‌ என்னை ஆட்கோண்ட போதே கோண்டிலையோ . ... 


. இன்றோ ரிடையூறுஎனக்‌ குண்டோ எண்டோள்‌ முக்கண்‌ எம்மானே . . 


நன்றே செய்வாய்‌ பிழை சேய்வாய்‌ நானோ இதற்கு நாயகமே, 


“ - இவ்வனுபவம்‌ கைவந்த குருஞானசம்பந்தர்‌ ஆசான்‌ ஆணை. 


தாங்கித்‌ தருமபுரம்‌ சார்ந்தார்‌. பல ஆன்மாக்களுக்கு உபதேச ...: 
ல - வாயிலாக உண்மை உணர்த்தினார்‌. தமது சிவானுபவங்களை ...... 
எல்லாம்‌ அவ்வப்போது பாடல்களின்‌ வாயிலாக வேளியிட்டார்‌. - ர 
இவை சிவபோகசாரம்‌, திரிபதார்த்தரூபாதி தசகாரிய . 


ப - அதவல்‌ முதலிய நூல்களாக அமைந்துள்ளன. 


வ குருஞானசம்பந்தர்‌ இவ்வாறு ஞானாசாரியராக எழுந்தருளி ... 
இருக்கும்‌. காலத்துச்‌ சிதம்பரத்தில்‌ கண்கட்டி மறைஞான 


(பண்டம்‌ என்பவர்‌ சிறந்த கல்விமானாக விளங்கி வந்தார்‌. . 
“கலைஞானம்‌ கைவரப்‌ பேற்ற. அவர்‌ மெய்ஞானம்‌ கைவரப்‌ ..| 
்‌. : பெறாமையால்‌ ஆன்மாவிற்கே இயற்கையாக ஆனந்தம்‌ உண்டு 


. என்றும்‌, அது மலத்தால்‌ தடைப்பட்டிருக்கிறதேன்றும்‌, தடை 1 
-. நீங்குகிறபோது ஆன்மா தன்‌ ஆனந்தத்தை நுகர்கிறது என்றும்‌, ' 
.. பரம்போருளை ஒப்ப ஆன்மாவும்‌ சச்சிதானந்த சோரூபி என்றும்‌; .. 

- தடை நீங்கியநிலைதான்‌ முத்திநிலைஎன்றும்‌,கூறிமுத்திரிலை என்ற... : 


்‌... நூலும்‌ இயற்றினார்‌. கல்வி வன்மையால்‌ பலரையும்‌ கவர்ந்தார்‌. . 


2 ' உயிர்கட்கு உண்மை உணர்த்த எண்ணிய குருஞானசம்பந்தர்‌ து 
- கடவுள்‌, உயிர்‌, உலகம்‌ என்ற முப்போருள்களுல்‌ ஒன்றால்‌... 


்‌.... ஒன்று தோற்றுவிக்கப்‌ பேறாமல்‌ என்றும்‌ உள்ள பொருள்கள்‌. : | 


-.. என்பதையும்‌, மூன்றும்‌ என்றும்‌ உள்ளனவே ஆயினும்‌ .... 


க.” வேவ்வேறு தகுதியுடையன என்பதையும்‌, அவற்றுள்‌ இறைவன்‌ _ ்‌ 


2 சூரியனைப்‌ போன்றவன்‌, . உயிர்கள்‌ கண்களைப்‌ போன்றன, 


உலகம்‌: இருளைப்போன்றது என்பதையும்‌ சூரிய ஒளி உணர்த்‌ . . 


ந்‌ ்‌. தினாலன்றிக்‌' கண்கள்‌ எந்தப்‌ பொருளையும்‌ காணாதவாறுபோல்‌ க்கி 


இறைவன்‌. உணர்த்தினலன்றி உயிர்கள்‌ ஒரு. பொருளையும்‌ - 


TES 


Di 


tT) 


அவ்வமயம்‌ அருளிய பாடலை நோக்குவோம்‌. 


TT TTT TTT 


468 


உணரா என்பதையும்‌ இறையருளால்‌ பேரின்பம்‌ பேறத்தக்கது 
உயிர்‌ என்பதையும்‌, சூரிய ஒளியில்‌ சந்திரன்‌ ஒளி அடங்கி 


நிற்றல்‌ போல்‌ இறைவன்‌ திருவடி ஒளியில்‌ கலந்து தான்‌ வேறு 
என வெளிப்படாது நிற்றலே முத்தி என்பதையும்‌ விளக்கி முத்தி 


நிச்சயம்‌ என்ற நூலை அருளிச்‌ சேய்து சித்தாந்த முத்தியை 


 உறுதிப்படுத்தினார்‌. 


இவ்வாறு பல்லாண்டுகள்‌ அரன்பணியாற்றிய குருஞான : 
சம்பந்தர்‌ ஆனங்தபரவசர்‌, சச்சிதானந்தர்‌, மருதூர்‌ ஆபதுத்‌ 
தாரணர்‌ முதலிய பல சீடர்கட்குச்‌ சிவஞானோபதேசம்‌ சேய்து 
சித்தாந்த சைவ பரிபாலனம்‌ செய்து வந்தார்‌. வருங்காலையில்‌ 
சிவயோக சமாதியில்‌ எழுந்தருளத்‌ திருவுளம்‌ கோண்டார்‌.. 
தமது சீடர்களில்‌ அதி: தீவிர பக்குவியாகிய ஆனந்தபரவசரை 
ஞானபீடத்து எழுந்தருளச்‌ சேய்து தாம்‌ விரும்பிய வண்ணம்‌ 
சிவலிங்கத்‌ திருவருவின்‌ அடியில்‌ சமாதி நிலைகூடினார்‌. . 
ஆனந்தபரவசர்‌ தீவிரதர பக்குவியாய்‌ இருந்தமையால்‌ குரு 
மூர்த்தியின்‌ திருக்‌ கோவிலுக்கு மேல்பால்‌ சிவயோக சமாதி 
கூடி விட்டார்‌. உடனிருந்த திருக்கூட்டத்து அடியவர்கள்‌  . 
குருஞானசம்பந்தரது சந்நிதியைக்‌ சேர்ந்து தங்கட்கு என்றும்‌ 
உடனிருந்து உண்மை உணர்த்தக்‌ குருநாதன்‌ இல்லாதிருப்பதை 
மனம்‌ உருகி தெரிவித்தனர்‌. குறை நேர்ந்து வேண்டினர்‌. 
திருச்சேவி மடுத்த குருமூர்த்திகள்‌ அவிச்சின்ன சத்சம்பிரதாயம்‌ 
உலகில்‌ நீடு வாழ எண்ணிச்‌ சிவ சமாதியினின்றும்‌ வேளிவக்து 
சச்சிதானந்தருக்கு ஞானதீக்ஷை புரிந்து அபிஷேகம்‌ சேய்‌ 
வித்துச்‌ சோக்ககாத பூஜையையும்‌ கோடுத்தருவினார்கள்‌. 
அவ்வாறு சேய்தும்‌ சச்சிதானந்தருக்கு ஞானசமாதி கூடி வர . 
வில்லை. அதுகண்ட குருமூர்த்திகள்‌ திருவருள்‌ நோக்கம்‌ 
சேய்து ஆனந்தபரவசனைக்‌ கண்டும்‌ கண்டும்‌ அந்தந்தோ 
பரகதியை அறிந்தீர்‌ இல்லை என .ஆனந்தபரவசரின்‌ அதிதீவிர 
நிலையைச்‌ சுட்டிக்‌ காட்டி ஞான அனுபூதி கைகூடச்‌ சேய்தார்‌. 


இட்ட 
*: தானந்தம்‌ ஆதி௩டு இல்லாதோங்கும்‌ 
சச்சிதானந்தமயம்‌ தானேயாய 
ஆனக்த பரவசனைக்‌ கண்டும்‌ கண்டும்‌ 
அந்தந்தோ பரகதியை அறிந்தீர்‌ இல்லை 


465 


மானந்தான்‌ வடிவாகி நிற்றலாலோ 
மலமாயை கன்மம்‌ இவை மடியாதாலோ 

ஞானந்தான்‌ உமதுளத்தில்‌ உதியாதாலோ 
நாமறியோம்‌ உமதுமயல்‌ ௩விற்றுவீரே "' 


ஞான சமாதி கைவரப்‌ பேற்ற சச்சிதானக்தரைக்‌ கண்டு அக 
பிகிழ்ந்த குருமூர்த்திகள்‌ சோக்கலிங்கப்‌ பேருமானைப்‌ பூசித்துப்‌ 
பக்குவிகட்குச்‌ சிவஞான உபதேசம்‌ சேய்துவருவீராக எனச்‌ 
சச்சிதானந்தருக்குக்‌ கட்டளை இட்டருளி வைகாசிமாதம்‌ அபர 
பக்கத்துச்‌ சப்தமி திதியில்‌ சிவ சமாதி கூடினார்கள்‌. இவ்வாறு 
அிவா௩ந்தப்‌ பேருவாழ்வு பேற்ற திருகாளைத்தான்‌ குருபூஜைத்‌ 
திருநாளாகத்‌ தருமபுர ஆதீனத்தில்‌ நாளைய தினம்‌ ₹--6-58 
வெகு சிறப்பாகக்‌ கோண்டாட இருக்கின்றது. இது ஆண்டு 
தோறும்‌ பத்து நாள்விழாவாகக்‌ கோண்டாடப்பேறுசின்றது. 


ஸ்ரீ குருஞானசம்பந்த தேசிக பரமாசாரிய சுவாமிகளால்‌ 
தோற்றுவிக்கப்பேற்ற இத்‌ தருமபுரஆதீனம்‌ அன்றுமுதல்‌ இன்று 
- வரை 400 ஆண்டுகளாகத்‌ தமிழ்த்தோண்டும்‌, சமயத்தோண்டும்‌, 
சைவசித்தாந்த சாத்திரத்தோண்டும்‌, சமூகத்தோண்டும்‌ ஒல்லும்‌ 
வகையேலாம்‌ சேய்து வருகின்றது. இவ்‌ வாதீனத்தில்‌ 
இப்போழுது குருமூர்த்திகளாக வீற்றிருந்து ஞான அரசு புரிப 
வர்கள்‌, 25 ஆவது குருமகாசக்கிதானம்‌ ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய 
தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகளாவார்கள்‌. இவர்‌ 
களது அருளாட்சியில்‌ தேவாலயங்கள்‌ சிறப்புறுகின்றன. 
வழிபாடு வளம்பேறுகிறது. சமயப்‌ பிரசாரம்‌ தழைத்தோங்கு 
கின்றது. 


மேலும்‌ குருஞானசம்பந்தர்‌ சமாதிகிலைஎய்திய திருக்கோயில்‌ 
சிறப்புக்களில்‌ சிலவற்றைக்காண்போம்‌. ஸ்ரீ குருஞான சம்பந்தர்‌ 
சமாதி கூடிய இடம்‌ சமாதிஸ்தானமாக இல்லாமல்‌ சகல 
பரிவாரங்களுடன்‌ கூடிய திருக்கோயிலாகத்‌ திகழ்கின்றது. 
அங்குக்‌ குருமூர்த்திகள்‌ ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ ஞானபுரீஸ்‌ 
வரர்‌ என்ற திருநாமத்தோடு காட்சி வழங்குகிறார்‌. கருத்தறிந்து 
முடிக்கும்‌ கண்கண்ட தேய்வமாக விளங்குகிறார்‌. குருபூஜையை 
ஓட்டிப்‌ பத்து நாட்களில்‌ ஆண்டுதோறும்‌ வேகு சிறப்பாக 
மகோற்சவம்‌ ௩டைபேறுகிறது. 


மற்றும்‌ இவ்வாதீனத்தில்‌ ஏழாவது குருமூர்த்திகளாக எழும்‌ 
தருளியிருந்தவர்கள்‌ ஸ்ரீலஸ்ரீ திருவம்பல தேசிக ஞானசம்பந்த 
பரமாசாரிய சுவாமிகளாவார்கள்‌. இவர்கள்‌.காலத்தில்‌ அதாவது 
200 .ஆண்டுகட்குமுன்னர்த்‌ தஞ்சை மன்னன்‌ கடலாடவிரும்பிக்‌. , ' 
காவிரிப்பூம்பட்டினத்துக்குப்‌ பரிவாரங்களுடன்‌ சென்றான்‌. சேல்‌ 
லும்வழியிலுள்ள . தருமபுரத்தை அணுகினான்‌. அப்போழுது 
ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர்‌ ஆலயத்தில்‌ அர்த்த யாம பூஜை ஈடந்ததி,  , 
மணி ஓசை கேட்ட மன்னன்‌: ஊர்தியிலிருந்து இறங்கிப்‌ பரந்‌ 
போருளை மனத்தினால்‌ தியானித்து வணங்கினான்‌. அப்போழுது . 
உடனிருந்த சிலர்‌ தாங்கள்‌ சூத்திர சமாதியை வணங்கியதால்‌ ஈ 
பாவத்திற்கு உள்ளானீர்கள்‌. அதனால்‌ பிராயச்சித்தம்‌ சேய்து 
கோள்ளவேண்டும்‌. மேலும்‌ பிறர்‌ இக்குற்றத்திறகு ஆளாகாத . 
'வாறு இக்கோயிலை இடித்துவிட வேண்டும்‌ என்றனர்‌. அரசனும்‌ 
அதற்கு இணங்கி ஏவலரை நோக்கி இடிக்கும்படி கட்டளை 
யிட்டு மேற்செல்லலாயினான்‌. ஏவலாளர்‌ ஆலயத்தை இடித்‌ 
தனர்‌. அதுகண்ட திருக்கூட்டத்து அடியவர்கள்‌ குருமூர்த்தி 
யாகிய திருவம்பல தேசிகரிடம்‌ தேரிவித்தனர்‌. குருமூர்த்திகள்‌, 


* ஈசன்‌ பலகீனன்‌ என்றக்கால்‌ ஆலயத்தில்‌ 
மோசம்‌ வந்ததேன்று மோழியலாம்‌ -- ஈசனே 
ஆக்குவதும்‌ ஆக்கி அழிப்பதுவும்‌ தான்‌ ஆனால்‌ 
கோக்குவதேன்‌ யாம்‌ பிறரை கோந்து.” 


என்று பதைப்புடன்‌: நின்ற அடியவர்கட்கு ஆறுதல்‌ கூறி 
அருளினார்‌. எம்பேருமானும்‌ தமது சிலம்பொலியினைக்‌ கேட்‌ 
பித்துத்‌ திருவருள்‌ சுரந்தனர்‌. அவ்வொலியினைக்கேட்ட குரு 
மூர்த்திகள்‌ இறைவன்‌ திருவருளைவியந்து ஸ்ரீ குருஞான சம்பந்தர்‌ 
சந்நிதியில்‌ கின்று, 


தேசம்‌ சிவாலயங்கள்‌ சேர அலையவோரு 
மோசம்‌ வந்த தையோ முதல்வனே -- தேசத்து 
மன்னைவேறுப்‌ பேனோ வருவினையை ஊட்டுவிக்கும்‌ 
உன்னைவேறுப்‌ பேனோ உரை.' 


- என விண்ணப்பித்து பஞ்சாக்கரம்‌ செபித்தனர்‌. ஏவலர்களு 
டைய இரும்புக்கோல்‌ படும்‌ இடந்தோறும்‌ இரத்தம்‌ பேருகிற்று. 
ஏவலர்‌ மயங்கி வீழ்ந்தனர்‌. காவிரிப்பூம்பட்டினம்‌ நோக்கிச்‌ 
சென்றுகோண்டிருந்த மன்னனுக்குக்‌ கண்ணோளி: மறைந்தது.. 


மன்னன்‌ தருமபுரம்‌ திரும்பினான்‌. குருமூர்த்திகளை வணங்கிப்‌ 
. பிழை போறுக்க வேண்டினான. குருமூர்த்திகள்‌ தமது குரு 
. முதல்வராகிய ஸ்ரீ குருஞானசம்பந்தரை நினைந்து மன்னனுக்கும்‌ 
டட ஏவலர்களுக்கும்‌ திருநீறு அளித்தார்கள்‌. எல்லோரும்‌ ௩லம்‌ 
... அடைந்தனர்‌. பிறகு மன்னன்‌ காவிரிப்பூம்பட்டினம்‌ சேன்று 
கடலாடினான்‌. மீண்டும்‌ தருமபுரம்‌ வந்து அண்மையில்‌ பாடி ன்‌ 
'வீடமைத்து ஒரு மண்டலம்‌. தங்கிக்‌ குரு தரிசனமும்‌ சொக்க 
நாதர்‌ தரிசனமும்‌ சேய்து ௩லம்‌ பெற்றான்‌. இம்‌ மன்னன்‌ 
பரிவாரங்களுடன்‌ பாடி வீடமைத்துத்‌ தங்கியிருந்த இடம்‌ இப்‌ 
பொழுது மன்னன்பந்தல்‌ என வழங்குகிறது. தஞ்சை மன்னன்‌ | 

்‌.... தான்‌ அர்த்தயாம பூஜை தரிசனத்தால்‌ ஆட்பட்டமையால்‌ 

ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ திருக்கோயில்‌. அர்த்தயாம. பூஜை ன்‌ 

. . “நடைபேறுவதற்கு வேண்டிய சில நிலங்களைக்‌ காணிக்கையாக 
ம அர்த்த டட பர சேன்றான்‌. 


இவ்‌ குருமூர்த்திகள்‌ சிவபோகசாரம்‌, சோக்ககாத வேண்பா, . | 
... முத்தி நிச்சயம்‌, திரிபதார்த்தரூபாதி தசகாரிய அகவல்‌, | 
சோடச கலா ப்ராசாத ஷட்கம்‌,  சேர்க்ககாதர்‌ கலித்துறை, : A 
| ஞானப்பிரகாச மாலை, ஈவரத்தின மாலை என்ற எட்டு இனிய 
நூல்களை அருளிச்‌ செய்துள்ளார்கள்‌. இந்‌ நூல்கள்‌ யாவும்‌ 
சொற்சுவை பொருட்சுவை மிக்கனவாய்‌, சைவசித்தாந்தக்‌ | 
கருத்துக்களை எளிய -௩டையில்‌ .விளக்குவனவாய்‌ அமைக்‌. | 
துள்ளன. இந்நூல்‌ தோகுதி பண்டார சாத்திரம்‌ என வழங்கப்‌ ' 
பேறும்‌. பொருள்‌ இருக்கும்‌ இடம்‌ பண்டாரம்‌ என வழங்கப்‌ 
: பேறும்‌. உதாரணமாக நேற்பண்டாரம்‌ போற்பண்டாரம்‌ என்ப 
. .. வற்றைக்‌ காணலாம்‌. -அதுபோல ஞானசாத்திரத்தைத்‌ தன்ன. 
கத்தே கோண்டுள்ளமையால்‌ இந்நூல்‌  தோகுதி பண்டார 
சாத்தீரம்‌ எனப்‌ பகரப்‌ பேறுகின்றது. 


இனி இவர்களது. காலத்தைக்‌ காண்போம்‌ குருஞான 
- சம்பந்தர்க்குக்‌ குருவாகிய கமலை ஞானப்பிரகாசரைப்‌ பற்றிய, 
 சதாசிவதேவ மகாராயர்‌- கர்லத்தில்‌ அவர்‌  பிரதிதியாகத்‌ 
தஞ்சையை யாண்ட கிருஷ்ணதேவராயர்‌ பேண்வயிற்றுட்‌ 
- பேரனான கிருஷ்ணமகாராசையன்‌ ஆணைப்படி வேட்டூவித்‌; 
பல்ல வடடல ர. -வடகுடி.. க. முத்‌ 


a2 


தேவஸ்தானங்களுக்குத்‌ திருவாரூர்‌ ஞானப்பிரகாச பண்டாரத்‌ 

. தைக்‌ கணக்கு எழுத்தும்‌ பரதேசி முத்திரையும்‌ அடைத்துக்‌ 
-கோள்ளும்‌ படிக்கு உத்தரமளிக்கிறது எனத்‌  தேரிவிக்கப்பட்‌ 
டூள்ளது. இச்சாசன காலம்‌ கி. பி. 1561. அன்றியும்‌ கமலை 

| ஞானப்பிரகாசர்‌ இயற்றிய மழுவாடிப்புராணத்துச்‌ A 
ட... இது, 


தழுவிய கலியு கஞ்சேர்‌ சகாத்தமா யிரத்து கானூற்‌ 

றுழிதரு மேண்பத்‌ தேழாண்‌ டோழிந்தபின்‌ குரோதனாண்டில்‌ 
மோழிதரு மாசித்‌ திங்கள்‌ முற்பக்க முதனா டன்னின்‌ 
மழுவையம்‌ புராணக்‌ தன்னை வகுத்தனன்‌ தமிழி னாலே. 


சாலிவாகன சகாப்தம்‌ 1488 என்று தேரிவிக்கிறது. இவ்விரண்டு : 
ஆதாரங்களும்‌ ஞான சம்பந்தர்‌ காலம்‌ 395 ஆண்டுகட்குமுன்றை 
என்று' துணிய இடக்‌ தருகின்றன. 


கயிலாய பரம்பரையிற்‌ சிவஞான சித்திநேறி 
காட்டும்‌ வேண்ணேய்ப்‌ 

பயில்வாய்மை மேய்கண்டான்‌ சந்ததிக்கோர்‌ மேய்ஞ்ஞான 
பானு வாகிக்‌ 

குயிலாரும்‌ போழிற்றருமை வாழ்ஞான சம்பந்தக்‌ 
குரவன்‌ மேலாஞ்‌ 

சயிலாதி மரபுடையோன்‌ றிருமரபு நீடூழி 
தழைக மாதோ. 


ட்‌ » 
சகல கலய வளரக சச ஏ ச க குடகு வசத கக வலக NNN ககக லகு ககக கலச கக சய கலகலக்க சகிக்க சசரக கக வளக்க க 5 வடக்க ஒரு கடுக கக சசககக கரக கட்க சக ுகககஉ கலக்க கடிக்க கக்‌ கக கர கதக்‌ ககக காரன்‌ க 


EXTRACT FROM THE VISITOR’S BOOK 
The Velur Sri ர ibaswamy Devasthanam, 
Vaithiswarankoil 


Ihave had the privilege of visiting this very 
ancient temple which is being maintained in a very 
healthy condition. May God bless us all. 


i (Sd.) K. Vinayagam, M. 1, A., 
- Madras. 
(True copy) 


திருவியமகத்‌ தேவர்‌ குறிப்புரை 


தருமை ஆதீனப்‌ புலவர்‌, 
வித்துவான்‌. திரு. சி. அருணைவடிவேலு முதலியார்‌ அவர்கள்‌ 
தமிழாசிரியர்‌, பச்சையப்பன்‌ உயர்நிலைப்பள்ளி, காஞ்சிபுரம்‌. 


(மலர்‌ 17, இதழ்‌ 6, பக்கம்‌ 418 இன்‌ தொடர்ச்சி) 


நக்கமேகுவர்‌ நாடுமோ ரூருமே 
காதன்‌ மேனியின்‌ மாண மூருமே 
தக்கபூமனைச்‌ சுற்றக்‌ கருளோடே 
தாரமுய்த்தது பாணற்‌ கருளோடே 
மிக்கதேன்னவன்‌ றேவிக்‌ கணியையே 
மேல்ல௩ல்கிய தோண்டர்க்‌ கணியையே 
_அச்கினாமு துண்கல னோடுமே 
யாலவாயர னாருமை யோடூமே.  ' 6 
அடி.. 1. ௩க்கம்‌ ௫ வேற்றரை, ௩க்கமாய்‌ நாடும்‌ ஊரும்‌ 
ஏகுவர்‌ என்க. ஏனையது வேளிப்படை. அடி. 2. பூமனை ௪ 
அழகிய திருக்கோயிலின்கண்‌. சுற்ற ௪ உடுத்துக்கோள்ள. 
கருள்‌ ௫ ௩ல்லாடை. தாரம்‌ அ அரும்பண்டம்‌. அவை, 
இருந்து பாடப்‌ போற்பலகை முதலியன. பாணர்‌, திருநீலகண்ட 


யாழ்ப்பாணர்‌ என்பதனைச்‌ சேக்கிழார்‌ திருமோழியால்‌ உணர்க. : 


்‌ அடி. 8. தென்னவன்‌ தேவி ௪ மங்கையர்க்கரசியார்‌. அணி = 


- மங்கலகாள்‌. , இதனை, “* பாண்டிமா தேவியார்‌ தமது போற்பிந்‌ : 


பயிலுநெடு மங்கலகாள்‌ பாதுகாத்தும்‌ * (திருஞா. 705) என்று 
சேக்கிழார்‌ அருளியவாற்றானுமுணர்க. .அணிஜஐ - அணிமையி 


லுள்ள தலைவன்‌. அணியை என முன்னிலையாக வரைப்பின்‌ | 


.இயையாமையறிக. : அடி. 4 அக்கின்‌ ஆர்‌ அமுது ௪ சங்குமணி 


போல வேள்ளிதாகப்‌ போருந்திய உணவு. ஆலவாய்‌ அரனார்‌ ர 


உமையோடு உண்ணுங்கலம்‌ ஓடு என்க. ' 
வேய்யவன்பல்‌ லுகுத்தது குட்டியே . 
வேங்கண்மாசுணங்‌ கையது குட்டியே 
ஐயனேயன லாடிய மேய்யனே 
யன்பினால்நினை வார்க்கருண்‌ மேய்யனே 
வையமுய்யவன்‌ றுண்டது காளமே 
வள்ளல்கையது மேவுகங்‌ காளமே 


ன்‌ ஜயமேற்ப துரைப்பது | வீணையே ட. ள்‌. 
்‌ ல்‌ og ols PG வட 2 


டி. 1. ட _ (1) தாக்கி, இஃது ஒரு மரபு வழுவமைதி - 
குருளை. * கையது மாசுணக்‌ குட்டி” என்க. அடி க 
யன்‌ ௫ (1) திருமேனியை உடையவன்‌. . (2) மேய்ப்‌ 
ரு ளாயுள்ளவன்‌. அடி. 8. காளம்‌ ௪ ௩ஞ்சு. கங்காளம்‌ ௫ 
அம்புக்கூடு. இது. “தோள்மேல்‌ உள்ளதாகலின்‌ “கை? 
ஈபதனை ஆகுபேயராகக்‌' கோள்க. அடி. 4. ஏற்பது ஜயம்‌; 
ப்பது வீண்‌ உரையை என்க, இங்கு . ன உரை” 


 தோள்கள்பத்தோடு பத்து மயக்கியே 
தோக்கதேவர்‌ சேருக்கை மயக்கியே 
வாளரக்க னிலத்துக்‌ களித்துமே ல 
வந்தமால்வரை கண்டு களித்துமே 
நீள்பொருப்பை யேடுத்தவுன்‌ மத்தனே, : : 
நீன்விரற்றலை யான்மத மத்தனே 

. ஆளுமாதி முறித்தது மேய்கோலோ ? ப்‌ 
.... வாலவாயர்‌ னுய்த்தது மேய்கோலோ. 8: 


அடி. 1. மயக்கி - (1) ஒருங்கு சேர்த்து. (2) சேயலறப்‌. . 
னி. அடி. 2. களித்து ௫ மகிழ்ச்சியின்‌. மயங்கி உக... 
௮ துள்ளி, உன்மத்தன்‌ என்புழி. அடி. 8. இரண்டா... 
விரிக்க.  மதமத்தன்‌ - ஊமத்தம்‌ பூவையணிந்தவன்‌; 
வன்‌... அடி. 4. ஆதி, அரன்‌ என்பன விளி. மேய்‌ = 
ம்பு. A மேய்ம்மை. கோல்‌,. ஓ என்பன ஈரிடத்தும்‌ 


்‌ பங்கயத்துள நான்முகன்‌ மாலோடே. .. ர்‌ 
... பாதநீண்முடி நேடிட மாலோடே 3 25 
துங்க௩ற்றழ வின்னுரு வாயுமே . வக 
- 2 தூயபாடல்‌ பயின்றது வாயுமே 2 


டக்க. 


சேங்கயற்கணி னாரிடூ பிச்சையே ்‌ 
சென்றுகோண்டுரை சேய்வது பிச்சையே 
அங்கியைத்‌ திகழ்விப்ப திடக்கையே 
யாலவா யானார திடக்கையே. . 


்‌ "அடி. 1. மால்‌ = (1) திருமால்‌. (2) மயக்கம்‌. அடி. கறற 
.. வெளிப்படை. அடி. 8. பிச்சை - (1) பிட்சை. (2) பித்தை 
. என்பதன்‌ மரூஉ. * பித்து” என்பதற்குமேல்‌ “ வீண்‌.” என்ற 
தற்கு உரைத்தாங்குரைக்க. அடி. 4, இடக்கை ௪ (1) இடம்‌ 
புறத்தில்‌ உள்ள கை... (2) இடமாகிய பகுதி, அரனாரது இடம்‌ | 
' ஆலவாய்‌ என்க. இனி இதனை ஒருவாச்சியம்‌ (டக்கை) எனக 
கோண்டு வலக்கையிலுள்ள . தமருகத்தைக்‌ குறித்ததேன்ற a 
_லுமாம்‌. ்‌ க்கா. 


௮... பலம்‌ 


தேரரோ டமணர்க்கு௩ல்‌ கானையே 

தேவர்காடொறுஞ்‌ சேர்வது கானையே 
்‌ கோரமட்டது புண்ட ரிகைத்தையே 

கோண்டரீள்‌ கழல்‌ புண்ட ரிகத்தையே 

நேரிலூர்க ளழித்தது காகமே 
நீள்சடைத்‌ திகழ்கின்றது நாகமே 

ஆரமாக வுகந்தது மேன்பதே இத 
யாலவாயர னாரிட மேன்பதே. 10 


அடி. 1. “௩ல்கானையே சேர்வது” என இயையும்‌. கால்‌ - 
' நை திருவடி அன்பு, இங்கு ஒரு உருபு விரித்துச்‌ சேர்வது 
என. மேலே மூடிக்க. அன்றி ஐகாரத்தைச்‌ சாரியையாக்கிக்‌ : 
கானின்‌ கண்‌ அட்டது என வருகின்ற அடியில்‌ முடித்தலுமாம்‌. 1 
அடி. 2. கோரம்‌ அட்டது ௪. கொடுமையாக . அழித்தது. ' 
புண்டரிகம்‌ ௪ புலி. (2) தாமரை. இங்குப்‌ புண்டரிகத்து ஐ 
(அழகினை) உடையதேன்க. அடி. 8. நாகம்‌ = (1) மலை | 
42) பாம்பு. அடி. 4. வேளிப்படை.  ... | 


ஈனஞானிக டம்மோடு விரகனே 
யேறுபல்போருண்‌ முத்தமிழ்‌ விரகனே 

ஆனகாழியுண்‌ ஞானசம்‌ பந்தனே உ 
யாலவாயினின்‌ மேயசம்‌ பந்தனே. 

ஆனவானவர்‌ வாயினு.ளத்தனே 
யன்பரானவர்‌ வாயினு எத்தனே 


476 ட்‌ 


நானுரைத்தன சேந்தமிம்‌ பத்துமே 
வல்லவர்க்கிவை நற்றமிழ்‌ பத்துமே. 11 


அடி. 1. ர ரர. சூழ்ச்சியுடையவன்‌ (1) (2) வல்லவன்‌ 
“ஈன ஞானிகள்‌ * ்‌ என்றது சமணர்களை. அடி. 2. சம்பந்தன்‌ அ 
திருஞானசம்பந்தர்‌, (2) இறைவன்‌; இப்பொருட்கு, சம்பு -- 
அந்தன்‌ எனப்பிரித்து:அந்தன்‌ என்பதற்கு அழகன்‌, அந்தத்தைச்‌ 
'சய்பவன்‌ என்றுரைக்க. அடி.. 8. வானவர்வாயின்‌ = 
-வானவரிடத்து. உள்‌ அத்தன்‌ = கரந்து. நிற்கும்‌ கடவுள்‌. 
- அன்பரானவர்‌ வாயினன்‌ உளத்தினன்‌ என்க. அடி. 4. 
தமிழ்‌ = நீர்மை. ஈ௩ல்ல நீர்மை பத்து என்றது அடியார்‌ சேய்கை. 
களை. தரும்‌ என ஒருசோல்‌ வருவித்து முடிக்க. விரகனும்‌, 
மூத்தமிம்‌ விரகனும்‌, ஞானசம்பந்தனுமாகிய நான்‌, சம்பு 
அந்தனை, உள்‌ அத்தனை, வாயினனை, உளத்தினனை உரைத்தன 
வாகிய சேந்தமிம்‌ பத்தும்‌ வல்லவர்க்கு இவை நல்லியல்பு 
... பத்தையும்‌ தரும்‌ என முடிவு சேய்க. 


திருச்சிற்றம்பலம்‌ 


ITS 


EXTRACT FROM THE VISITOR‘S BOOK 


ப்‌ Amirthakateswaraswamy Devasthanam, 
Tirucadayur. 


ன்‌ 


இன்று.ஸ்ரீ அபிராமி அம்பாள்‌ சமேத [ஸ்ரீ அமிர்தகடேச்வரரைத்‌ 
தரிசனம்‌ சேய்தது மகாபாக்கியம்‌, பிறவி ல்ல பயன்‌ என்று 


ல்‌ ந்‌ 

குழந்தைகள்‌ - பேண்‌ குழந்தைகள்‌ அதிகாலையில்‌ தேவாரம்‌ 
ஓதியது. அபிராமி அந்தாதி பாடியது; நாட்டின்‌ .ஆத்மீக மறு 
மலாச்சிக்கு ரதம்‌ பட்டு 


எம்பேருமான்‌ த்‌ இந்த நாட்டின்‌ மீது என்றும்‌ இருப்பதாக. 


(Sd) ஓ. வி. அளகேசன்‌ 
21—5-—1958. 


ஷ்‌ ர 


ல அதது 


.. பழந்தமிழ்‌ நூல்களில்‌ உயிர்‌ வரைகள்‌ 


வித்துவான்‌, தீரு. செ. வேங்கடராமச்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ 
ஆராய்ச்சி விரிவுரையாளர்‌, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
அண்ணாமலை௩கர்‌. ட்‌ 
(மலர்‌ 1, இதழ்‌ 5. பக்கம்‌ 855 இன்‌ தோடர்ச்சி) 


“நாரை, நோந்ததன்றலையும்‌ நோய்மிகும்‌ துறை?” (ஐங்‌ 160) 
என்றது காண்க. இவ்வாறு பிள்ளை சேத்ததாலாய உளகோயும்‌ 


- பசிமிக்கதால்‌ உடல்‌ நோயும்‌ மேலும்‌ மேலும்‌ வருத்தா நிற்கவும்‌ 


அங்குத்‌ தங்கியிருக்த நாரை, காலையும்‌ ௩ண்பகலும்‌ அங்குத்‌ 
தங்கியிருந்துவிட்டு மாலையில்தான்‌ தன்னிருப்பிடத்திற்கு வந்து 
சேர்ந்ததாம்‌. இதனை, ்‌ 


்‌ * தாணிய சேன்ற மட௩டை நாரை 
காலையிருந்து மாலை சேக்கும்‌ பட்‌ 
தேண்கடல்‌ சேர்ப்பு ”' (ஐங்‌. 15₹) 


என்ற அடிகள்‌ உணர்த்துதல்‌ காண்க. இதுகாறுங்‌ கூறிய - 1 
௩ாரையின்‌ சேயல்கள்‌ யாவும்‌, ஆறறிவுடைய மக்கள்‌ சேயலினும்‌ 
 மாண்புடையதாய்‌, வியப்பையும்‌ ௩யப்பையும்‌ தருதல்‌ காண்க. 


நல்லோர்‌ வாழும்‌ ஈன்னிலத்தில்‌ உள்ள நாரைகள்‌ சில | 


அந்௩ல்லோர்‌ சார்பினால்‌ அருள்‌ உள்ளம்‌ பேற்று விளங்குதலும்‌ 
உண்டு; என்பதை நல்லந்துவனார்‌ ௩வின்றிருக்கின்றார்‌. உப்பங்‌ 
கழியில்‌ உள்ள மீனைக்‌ கவர்ந்துண்டல்லது உயிர்வாழ முடியா 


தவை நாரைகள்‌ என்பது யாருமறிந்த உண்மை. : ஆயினும்‌. i 


தம்முடம்பு நிலைபெறப்‌ பிறிதோன்றன்‌ உயிரை அது நின்ற 
உடம்பினின்றும்‌ நீக்கி அவ்வுடம்பை யுண்டு வாழ மனமில்லாத 


நாரைகள்‌ - கொல்லா நோன்பை மேற்கோண்ட நாரைகள்‌, | 


எப்படி உயிர்‌ வாழ்வது? மக்களுக்காயின்‌, புலால்‌ உணவின்றி - 
யும்‌ போருந்திய ௩ல்லுணவுண்டு வாழ வழியுண்டு. மீன்‌ 
முதலிய புலால்‌ உணவையே யுண்டு வாழவேண்டிய நாரைகள்‌, _ 
கொல்லா நோன்பையும்‌, புலாலுண்ணா நோன்பையும்‌ மேற்‌ 
கோண்டு வழுவாது காக்கும்‌ ஆற்றல்‌ இல்லனவாயின, . 


்‌ அவற்றுள்‌ சிறந்த அறம்‌ ஒன்றைமட்டும்‌ மேற்கொண்டு காக்கும்‌ 


- வள்ளுவர்‌ புகழ்ந்த கோல்லா ௩ல்லறத்தை மட்டும்‌ மேற்கொண்டு. 
காக்கத்‌ துணிந்தன. பசியும்‌ நீங்க வேண்டும்‌ ஒருயிரையுங்‌ 
கோல்லல்‌ ஆகாது என்றால்‌ நாரை, அவ்விரண்டையும்‌ எவ்வாறு - 

நிறைவேற்றல்‌ இயலும்‌? என்று. ௩மக்குத்‌ தோன்றுகின்ற . 

தன்றோ? ப அல்கு நிறைவேற்றியுள்ளன அந்காரைகள்‌ . 


காண்மின்‌. 


. 1 தரைகவர்‌ கோடுங்கழிக்‌ கண்கவர்‌ புள்ளினம்‌ 
திரையுறப்‌ போன்றிய புலவுமீ னல்லதை ரல்‌ 
இரையயிர்‌ சேகுத்துண்ணாத்‌ துறை '' (கலி. 181) 


- என்பதை யூன்றி நோக்குக. . “: நீரின்‌ தாக்குதலால்‌. கரையை 
மெல்ல மேல்லக்‌ கவர்கின்ற வளைந்த கழியின்கண்‌, கண்கவர்‌ . 
வனப்படைய நாரைகள்‌. அகள்‌ மோததலால்‌ தாக்குண்டு 

. இறந்த புலால்‌ ௩ாற்றமுடைய . மீன்‌ களையன்றித்‌ தமக்கிரையாக 
மீனின்‌ உயிரை நீக்கி அதன்‌ உடலை யுண்ணாத உயர்வுடைய 
துறை?” என்பது பொருள்‌. அலைகளின்‌ தாக்குதலுக்கு 
ஆற்றாது மோத்துண்டு . இறந்த மீன்களை மட்டும்‌ உ ண்டு வாழ்‌. 

கின்றனவாம்‌ அந்த நாரைகள்‌. தாமே யிறந்து பட்டபின்‌ 

| அவற்றின்‌ உடலை யுண்பதில்‌ பாவமில்லை என்பது அக்காரை 

' களின்‌ கொள்கை. இக்கொள்கை, புத்தமதக்‌ கோள்கையாகும்‌. 

க _ புலாலுணவை யொழித்துப்‌ பிறவுணவு உண்டு வாழும்‌ மக்களே 

இஃ அத்தகைய நேறியைப்‌ போற்றினார்கள்‌ என்பதறியும்போது, 

42 - புலாலுணவன்றிப்‌ புசியாத நாரைகள்‌, இவ்வாறு தாமே யிறந்து 

! பட்ட. உயிரின்‌ உடம்புகளை மட்டும்‌ . உண்டு எவ்வுயிரையும்‌. : 

- கோன்றுண்ணாது காத்த நோன்பு ௩னிசிறந்தது என்பது லப்‌ 

ப மோ? 


| 

Ce 
122 
a 
க 
இ 
இ 
[22 


மணிமேகலையில்‌, நாகர்கள்‌. தலைவனாகிய குருமகன்‌, 
“எமக்காம்‌ ஈல்லறம்‌ இயம்புக * என்று வேண்டச்‌, சாதுவன்‌ . 
என்னும்‌ . வணிகர்‌ பெருமகன்‌ கூறிய  அறநெறியையும்‌, 
இந்காரைகளின்‌ நோன்பையும்‌, இணைத்து நோக்கத்தகும்‌. 


மக்களையே கோன்று கின்ற; பமகிய நாகர்கட்குச்‌ சாதுவன்‌ 
தக்காங்குக்‌ கூறிய அறமாவது யாதேனின்‌? அது 


 கோக்கமுடையவாய்‌, £“ ஒன்றாக நல்லது கோல்லாமை ?” என்று 


He 


. : உன்றனக்‌ கோல்லு நெறியற முரைக்கேன்‌ 
உடைகல மாக்கள்‌ உயிருய்ந்‌ தீங்குறின்‌ 
அடுதோழில்‌ ஒழிந்தவர்‌ ஆருயிர்‌ ஓம்பி 
மூத்துவிளி மாவோழித்‌ தேவ்வுயிர்‌ மாட்டூந்‌ 

_ தீத்திற மோழிகேனச்‌ சிறுமக னுரைப்போன்‌ 
ஈங்கேமக்‌ காகும்‌ இவ்வறஞ்‌ சேய்கேம்‌ '' 


(மணிமேகலை 16. 118-118) | 


 என்புழித்‌ தேளிவுறக்‌. காணப்படுகின்றது காண்மின்‌. கப்பல்‌ | 
உடைந்தமையால்‌ வருந்தி உயிர்தப்பி ௩ாகர்வாழ்‌ பகுதிக்குச்‌ 


சென்றவர்களை அந்காகர்‌ கோன்று தின்று வந்தனர்‌ என்பதும்‌; 
சாதுவன்‌ அவ்வாறு வந்தவனாயினும்‌ அவர்‌ மோழி . பயின்ற 
கல்லோன்‌ ஆதலில்‌ : அவனைக்‌ கோல்லாது விடுத்தார்கள்‌ 
என்பதும்‌, கலம்‌ உடைந்தமையால்‌ கடலில்‌ ஆழ்ந்து போகாமல்‌ 
- உயிர்தப்பி வந்தவர்களைக்‌ கோல்லுந்‌ தோழிலை நீகிகி அவர்‌ 
அரிய உயிரைப்‌ பாதுகாக்க வேண்டும்‌ என்று அக்காகரைச்‌ 


சாதுவன்‌ வேண்டிக்கோண்டான்‌ என்பதும்‌, மூப்பினால்‌ .இறந்து டா 
பட்ட விலங்குகளை மட்டும்‌ உண்ணலாம்‌ என நாகர்கட்குப்‌ பசி ' 


நீக்கும்‌ வழியைக்‌ காட்டினான்‌ . என்பதும்‌ அந்நேறியைத்‌ததமக்‌ 
கேற்ற அறமாக மகிழ்ந்தேற்றுக்‌ கோண்டார்கள்‌ நாகர்கள்‌ 


௬ என்பதும்‌ விளங்குதல்‌ காண்க. 


ட்ட 


"அலைகளால்‌ தாக்குண்டு இறந்த மீன்களை மட்டும்‌ உண்டு 


உயிருள்ள மீன்களைக்‌ கொன்று தின்னாத நாரைகட்கும்‌, மூத்து... 
விளிமாவோழித்து எவ்வுயிரையும்‌ கோன்று தின்னாத அறத்தை. | 
ஈன்றென ஏற்றுக்கோண்ட காகர்கட்கும்‌, பேரிதும்‌ ஒற்றுமை 5 
யுண்மை காண்க. தான்‌ மீன்‌ உண்ணாமையே யன்றித்‌ தன்னின ல்‌ 
மாகிய நாரைகளும்‌ பிற பறவைகளும்‌ போற்றாமரைக்‌ குளத்‌” 


துள்ள மீனையுண்டு பாவத்தில்‌ வீழாவண்ணம்‌ அப்போற்றாமரைப்‌ ன்‌ 


பொய்கையில்‌ மீன்களே இல்லாமல்‌ . .சேய்யவேண்டுமேன | 
இறைவனிடம்‌ வரம்பேற்ற (திருவிளையாடல்‌) ௩ாரையின்‌ பேருந்‌. 


தன்மையும்‌ ஈண்டு நினைக்கத்தகும்‌. 


(தொடரும்‌) | 


ச்‌ 


ரீ மெய்கண்டதேவ நாயனார்‌ : 


3 ளை தோத்திரப்பா 


புலவர்‌, திரு. இராசமாணிக்கம்‌ பிள்ளை அவர்கள்‌ 
புதுவை. 


உண்மைநேறி யுந்தும்‌ உயரத்‌ துவிதசித்தித்‌ 


திண்கோடிசங்‌ கற்பத்தால்‌ சேர்ப்பிக்கும்‌ -- உண்மை கேஞ்சே 


வேதப்ர காசம்‌ வினாவியருண்ம்‌ மேய்ஞ்ஞான 
போதக்‌ களிற்றிருதாள்‌ போற்று. 


- (இதில்‌ பதினான்கு சாத்திரங்களின்‌ பேயர்கள்‌ தொனிக்கும்‌) 


முத்தோழிலைப்‌ பேற்றிடலான்‌ முப்பா லுலகுக்கோர்‌ 

சித்தன்‌ நிமித்தனேனத்‌ தேர்ந்துரைத்தாய்‌ -- பேத்த 

நிலைநீக்கி யாளவந்தோய்‌ நின்மலமேய்‌ கண்டா 
கலையாக மம்மியல்பிற்‌ கற்று, 1 நீ 


ஒன்றாய்‌ உடன்வேளறாய்‌ உள்ளான்‌; வினையளவால்‌ 
போன்றலுடன்‌ தோற்றம்‌ புரிகின்றான்‌; -- என்றீர்‌ 
சுவேத வனப்பெருமாள்‌ ! சோற்றேர்மேய்‌ கண்டா 


நிவேதனமேன்‌ னாவி நினக்கு. & 


மாயா இயந்திரத்துள்‌ மன்னான்மா உண்டேன்று 
சாயாவே ழேதுக்கள்‌ சாதித்தாய்‌ -- தாயாகி 
வந்தெம்மை யாளவக்தோய்‌ ! வாழ்வேண்ணேய்‌ மேய்கண்டா! 


கந்தழியே சற்குருவே கா. 3 


அந்தக்‌ கரண மவற்றினோன்‌ றன்றவைதாம்‌ 
சந்தித்த தானமாச்‌ சகசமலத்‌ -- தோந்தத்தால்‌ 
உணரா தவத்தைக்‌ துறுமேன்மேய்‌ கண்டா 


, உணரேன்‌ எனக்குணர ஓது. : க்‌. 


அ 


461 


சிவச்‌ நிதிமுன்னர்‌ சீவர்சீ விப்பர்‌ 

சிவனுயிர்க்குத்‌ தோன்றான்‌; துணையான்‌; -- அவிகாரி 
ஆமேன்றாய்‌ மேய்கண்டா ! அச்சுதகளப்பாளர்‌ 
தாமேன்சேய்‌ தாரோ தவம்‌, 


அசத்தன்றாம்‌ சூனியமு மன்றுசிவ சத்தே , 
நிசத்ததேனச்‌ சேப்பினிரேன்‌ நெஞ்சும்‌ -- வசத்ததுவாய்‌ 
விட்டதுவே மெய்கண்ட வித்தகா ! நேக்கதுதான்‌ 
விட்டதேன்றன்‌ பாச விலங்கு. 


ஒன்றோன்றை யுற்றறியா பாசம்‌ பதியிரண்டும்‌ 


நின்றவுயிர்‌ மற்றிரண்டை நேர்ந்தறியும்‌ -- என்றுரைத்தீர்‌ 
பேண்ணா கடத்தேலும்பை வாவேன்ற பிள்ளையைப்போல்‌ 


பேண்ணா கடத்துதித்தோய்‌ பேசு. 


்‌... பொய்கண்ட புன்புலனால்‌ போதமிழந்‌ தேய்த்தவேமைக்‌ 
கைகண்ட மானுடனாய்க்‌ காசினியில்‌ -- மேய்கண்ட 
தேசிகனாய்‌ வந்தீர்‌! சிவஞான போதறநல்கி 
மாசிவபோ கத்தழுத்த மற்று. 


ஊனக்கண்‌ பாசம்‌ உணராப்‌ பதிப்போருளை 
ஞானக்கண்‌. ணாலறிவில்‌ நாடுகவே ! -- ஆனந்தம்‌ ! . 
எண்ணஞ்‌ சேழுத்தேன்றீர்‌ மேய்கண்டா ! மேய்காணும்‌ 
திண்ணம்‌ எனக்குமருள்‌ தேர்ந்து. 


இறையிற்‌ கலந்தங்‌ கிறைபணியில்‌ நிற்கச்‌ 
சிறைமலமா யாகன்மக்‌ தீரும்‌ - முறையினை. யே 
மெய்கண்ட நாதா ! வியன்வேண்ணை ந௩ல்லூரா ! 
போய்கண்ட வேற்குப்‌ புகல்‌. 


நீர்காட்ட யான்கண்டு நீளன்பா லின்பவடி 
சேர்வேனோ சித்தாந்தச்‌ சேம்மலே ! -- சீர்நூல்‌ 
அருணந்திக்‌ கோதியவா ! அன்பார்மேய்‌ கண்டா 
இருணந்த எல்லே எழு. 


மலங்கழீஇ யன்பர்‌ மரீ இத்தளி வேடம்‌ 
இலங்குமர னேன்ன இறைஞ்சிக்‌ - கலங்காத 
முத்தர்க்கா ளாக முற்றுணர்ந்த மேய்கண்டா 
சித்தமேனக்‌ காம்வண்ணம்‌ சேய்‌. 


' ஸ்ரீ மெய்கண்டகாதன்‌ திருவடி வாழ்க ! 


10 


18 


ட அன்‌ ப்‌? (2 16 
ais க ips 


பதில ஆப்‌ ட டு கத ன்‌ 
SE AAT. லகம்‌ அன பட்‌ 


உண்மை. விளக்கம்‌... 


சித்தாந்த சிரோமணி, சித்தாந்த ரத்காகரம்‌, மதுரகவி, 
முதுபேரும்புலவர்‌, தருமையாதீனப்புலவர்‌, 


திரு. முத்து. ௬. மாணிக்கவாசக முதலியார்‌ அவர்கள்‌, - 
பிரின்ஸிபால்‌, தருமபுர ஆதீனப்‌ பல்கலைக்‌ கல்லூரி, 


(மலர்‌ 12, இதழ்‌ 4, பக்கம்‌ 258 இன்‌ தோடர்ச்சி) 


்‌ முத்திதனில்‌ மூன்று முதலும்‌ ஒழிய ௪ எனக்‌ கோண்டுரைத்‌ 

தலும்‌ போருந்தும்‌. ஒழிதல்‌ - நிற்றல்‌, மூன்றும்‌ நிற்க என்று 
உரைத்துக்கோள்க. * நூறேன்‌ கிளவி யோன்று முதலோன்பாற்‌ 

'கீறுசினை யோழிய வினவோற்றுமிகுமே ”. (தோல்காப்பியம்‌ 472) 
என்றதன்‌ உரையில்‌, “ஒழிய” என்றதற்கு உரையாசிரியர்‌ 

“ கெடாது நிற்ப” என்றுரைத்ததும்‌ * நூற்றோன்று ? என்றதில்‌, - 
ஈறு (குற்றுகரம்‌) சினை (றகரவோற்று) இரண்டும்‌ கேடாது . 
நிற்றலும்‌ அறிக. . “சுட்டு முதலுகரம்‌ அன்னோடு சிவணி 
ட்டம்‌ மேய்யோழித்துகரங்கேடுமே ” (ழை 122) என்றவாறு, . 
“அதனை * * அதனோடு * முதலியவற்றில்‌, உகரம்‌ கேவேதும்‌த 

. அஃது ஊர்ந்த மேய்கேடாது-நிற்பதும்‌ அறிக. ஆண்டு “ஒழித்து? 

. என்றது * நிறுத்தி என்னும்‌ போருட்டாவதும்‌ அறிக, “அக. 
மேன்‌ கிளவிக்குக்‌ கைமுன்வரினே முதனிலை. ஒழிய முன்னவை 
கேடதேலும்‌ வரைரிலையின்றே ' (நே 816) என்றவாறு “அங்கை Te 

-₹அகங்கை ? என்றவற்றில்‌,. முதனிலையாகிய அகரம்‌ கேட்ரது . 
நிற்றல்‌ காண்க. தொல்காப்பியர்‌ * ஒழிதல்‌ ” ்‌ கேடுதல்‌ ? 
; இரண்டற்கும்‌ வேறுபாடுணர்த் தும்‌ னிட அவற்றை ஆளுதல்‌ 

உய்த் துணாற்பாற்று, 


உ. கதிரோன்‌ போலும்‌ சிவன்‌, கண்போல்‌ வன்ம. கதிரோளி ... 
போலும்‌ அருள்‌, கூரிருள்‌ போலும்‌ மலம்‌, கண்கோள்‌ இருள்‌ . 


- போலும்‌ ஆன்மாக்‌ கோள்ளும்‌ மலம்‌, கண்ணிருள்‌ கதிரோளி 


யால்‌ நீங்குவது போலும்‌ ஆணவமலம்‌ சிவனருளால்‌ நீங்குவது, ப 
கண்‌ இருள்‌ நீங்கிக்‌ கதிரோனோளி நேர்நிற்கில்‌, கதிரோனாகும்‌. . 
அக்‌ காலத்து அப்பேரிருள்‌ அத்‌ கதிரோளியிலடங்கி அவ்வோளி: 

டப்‌ நிற்கும்‌. அவ்வாறே ஆன்மா (பசு) பட்‌ ங்கி 


485. 


சிவனருள்‌ நேர்‌ நிற்கில்‌, அச்சிவமாகும்‌. - அப்பொழுது மலம்‌: ' 
- அச்சிவனருளில்‌ அடங்கி, அவ்வருளாய்‌ நிற்கும்‌. 
| ... “ சூரியன்‌ சிவன்‌; கண்‌ சீவன்‌: சுடரோளி அருள்‌; மலம்தான்‌ 
 கூரிருள்‌ ஆகும்‌: கண்தான்‌ கோள்ளிருள்‌ ஒளியால்‌ நீங்கிச்‌ 
ஆ சூரியன்‌ ஒளிநேர்‌ நீற்கில்‌, சூரிய னாம்‌, அக்‌ காலைப்‌ 
00 * பேரிருள்‌ ஒளியாய்‌ நித்யம்‌ பேறும்‌ திரிபோருள்‌ முத்திப்பால்‌””, 
_ இவ்வுபதேச விளக்கம்‌, “முத்தியிலே மும்முதலும்‌ நிற்கும்‌: ட 
உண்மையை விளக்கி ந எல்‌ அடல வு பேரின்பம்‌ : 
| ர்க்கும்‌. 


ன்‌ கதிரோளியோ நிலவோளியேோ. விலக பா இருளைப்‌ ல்‌ 
ப ரக்குதலும்‌ இல்லை. ஆக்குதலும்‌ இல்லை. 


F ்‌ சிவஞானபாடியத்தில்‌ * இருளுண்மை * பற்றிக்‌ கூறிய 
| தம்‌ ஈண்டூுணர்தல்‌ ௩லம்‌ பயக்கும்‌. 


ப ல 'சாத்துவிகாகங்காரத்தினின்றும்‌ (கண்‌ வலக்‌ ஏனை 
இக்திரியங்களினும்‌ சிறந்து சத்துவகுண  மாத்திரையாய்ப்‌ 
பரிணமித்து ஒரியுடைத்தாகிய கண்ணிந்திரியம்‌ தன்‌ தோழிற்‌ 
பா நிகழ்தற்குப்‌ பிறிதோர்‌ ஒளியின்‌ உபகாரத்தை ' இன்றி 
- அமையாதவாறு என்னை . எனின்‌; - அங்ஙனம்‌ ஆயினும்‌, 
கண்ணிக்திரியம்‌ ஏனை இந்திரியங்கள்‌ போலாது ஒளியாற்சேன்று 
இயைந்து விடயத்தை அறிதற்கு உரித்தாய்‌, ஏனை இரண்டும்‌ . 
றந்து, சுத்துவகுணம்‌ மிககுப்‌ பரிணமித்த கூறாகிய சாத்து 

வி ஈகங்காரத்தினின்றும்‌ ஏனையிந்திரியங்களினும்‌ சிறது 
ஜி சத்துவ குணசார மாத்திரையாய்ப்‌ பரிணமிப்புழி, அப்‌ பகுதியின்‌ 
_ எஞ்சிநின்ற தமோகுணக்‌ ௯ றாகிய சாரம்‌ இருள்‌ எனப்‌ பரிண . 
. மித்துக்‌ குற்றச்‌. சகசமாய்‌ உடன்றோன்றிக்‌ கண்ணோளியைத்‌ . 
தடை சேய்து நிற்றலின்‌, அக்குற்றத்தை நீக்கி விடயத்தைக்‌ 
_ காட்டுதற்கு ஏனையிரண்டும்‌ குறைந்து தமோகுணம்‌ மிக்குப்‌ 
. பரிணமித்த கூறாகிய 'தாமதாகங்காரத்தினின்றும்‌ சத்துவகுண 
“மாத்திரையாய்ப்‌ பரிணமித்துத்‌ தனக்குத்‌. : துணையாகிய பூத 
.. வோளியின்‌ உபகாரம்‌ இன்றியமையாது வேண்டப்பட்டது என்று 
ட உணர்க **, 58 சாத்துவிகாகங்காரத்தினின்றும்‌ ஆண்டு எஞ்சி ! 
நின்‌ தமோகுணக்கூற்றின்‌ பரிணாமமாகிய . இருளுக்குத்‌ 
_ தூம்தாகங்காரத்தினின்றும்‌ ட சத்துவ - குணமாத்திரையாய்ப்‌ : 
ல ரத அக ம ட்ட ஆகலின்‌, ட்‌ 


484 
அவ்விருளாகிய குற்றத்தை. நீக்கித்‌ தன்னோடோப்பச்‌ சத்து 
வகுண சாரமாத்திரையாய்ப்‌ பரிணமித்த கண்ணோளிக்குத்‌ 
- துணையாய்‌ நின்று காட்டுதல்‌ சாலும்‌ என்பது போருக்துமாறு 
(யுக்தி.' குறள்‌. 242 பரிமேலழகர்‌ உரை) பற்றி உணர்ந்து 
கோள்க. **இதனானே ஆலோகத்தினபாவமே இருள்‌ என்றும்‌, 
அன்றிப்‌ பாவப்போருள்‌ எனின்‌, இதற்குத்‌ தோற்றம்‌ 
யாண்டையது என்றும்‌ கூறுவார்‌ மதங்கள்‌ எல்லாம்‌ போலியாய 
வாறு காண்க. (சிவஞானபோதம்‌ சூ. 2. அதி. 2) ஒளியில்‌ 
இருள்‌ அடங்கி ஒளியாய்‌ நிற்றலை, கதிரோனோளியில்‌ உலகிருள்‌ 
அடங்கி ஒளியாய்‌ நிற்றலால்‌ அறிக. அவ்வாறே ஆணவ 
விருள்‌ ஞானவோளியில்‌ அடங்கி, அந்த ஞானவொளியாகியே 
கிற்கும்‌. 
* மோகமிக வுயிர்கள்தோறும்‌ உடனாய்‌ நிற்கும்‌ 
மூலஆணவம்‌ ஒன்று(1); முயங்கி நின்று 
பாகமிக வுதவுதிரோ தாயி ஒன்று (2); 
பகர்மாயை ஒன்று(3): படர்‌ கன்மம்‌ ஒன்று(4); 
தேகம்‌உறு கரணமோடு புவன போகச்‌ 
சேயல்‌ ஆரும்‌ மாமாயைத்‌ திரட்சி ஒன்று(5) என்று 
ஆகமலம்‌ ஐந்து என்பர்‌, ஐந்தும்‌ மாறாது 
அருள்‌ என்பது அரிது என்பர்‌ அறிந்து ளோரே ”” 
(சிவப்பிரகாசம்‌ 32) 


இத்‌. திருப்பாடலை '20 ஆவது திருப்பாடலோடு பொருத்தி 
உணர்தல்‌ வேண்டும்‌. அப்பாடல்‌ இது :- * 


₹* மாயைமா மாயை மாயா வரும்‌ இரு வினையின்‌ வாய்மை 
ஆயஆ சூயிரின்‌ மேவும்‌ மரு ளேனில்‌ இருளாய்‌ நிற்கும்‌ 
மாயைமா மாயை மாயா வரும்‌ இரு வினையின்‌ வாய்மை 
ஆய ஆ ருயிரின்‌ மேவும்‌ அருளெனில்‌ ஒளியாய்‌ நிற்கும்‌ ': 


* ஆன்மா மலத்திற்‌ பிணிப்புண்டு பசு எனப்‌ பேயர்பேற்று நின்ற 
வழி, ஆன்மாவின்‌ வியாப்பியமான: மாயை முதலியனவும்‌ 
திரோதானமும்‌ மலத்திற்குக்‌ கருவியாய்ப்‌ பாசம்‌ எனப்‌ பேயர்‌ 
பேற்று மலமேயாய்‌ நிற்கும்‌ ” 


6 ஆன்மா பசு என்னும்‌ பேயர்‌ நீங்கி முத்தனாய்‌ அருளோடும்‌ - | 
கூடி நின்றவழி, அவ்வான்மாவின்‌ வியாப்பியமான மாயை 
முதலியனவும்‌, திரோதானசத்திபோலப்‌ பாசம்‌ என்னும்‌ பேயர்‌ 


465 


கீங்கி அ நிற்கும்‌ என்க” (சிவஞானபாடியம்‌ 
சூ. 2. அதி. 2.) “ பசுபாசங்களும்‌ பவ பட அன்றி. 
அறியப்படா ? (ஷே 6) 

* மாயை மாமாயை. என்னும்‌ சேய்யுளுக்கு மாயை. முதலிய 
மூன்றும்‌ ஆன்மா நின்றபடி நிற்கும்‌ என்பதே சேம்பொருள்‌ . 
எனக்கோள்க.” (சிவஞான பாடியம்‌ சூ. 2. அதி. 2) . 


 முதல்வனுக்குத்‌ திருமேனியாகிய சைதன்னியம்‌ முதல்‌. 


.. வனைச்‌ சார்ந்து அவ்வண்ணம்‌ ஆயவழி அவ்வுடம்பும்‌ அவ்வாறு 


அருள்மயமே ஆகலின்‌, இழுக்கு இன்மையான்‌ அவ்வுடலிடங்‌ 
.. கோடல்‌ பொருத்தம்‌ உடைமையானும்‌ தமது முதல்தானே 
“குருவுமாயுணர்த்தும்‌ என மேற்கோண்டது சாலும்‌ என விடுத்த ' 


+ _ வாறு அறிக ” (ஷே சூ. 8, அதி, 2) 


“இருளின்‌ இருளாகி எல்லிடத்தின்‌ எல்‌ஆம்‌ பொருள்கள்‌ £ 
(திருவருட்பயன்‌ 1 8) அம்மாயை முதலியன என்றவாறு, : மருளி 
னில்‌ ” * அருளினில்‌ ' என்றும்‌, “ மருளேனில்‌ ” * அருளேனில்‌ 
என்றும்‌ பாடபேதம்‌ உண்மையைச்‌ சிவஞானபாடியத்திலேயே 
. அம்‌ மூவிடத்தும்‌ காணலாம்‌. ஆசிரியர்‌ சிவஞான முனிவர்‌ 
எனில்‌. * என்று பாடம்‌ கோண்டுரைத்தாரல்லர்‌ என்பது . 
அவற்றை வ தோன்றும்‌. 


ல. i மாமாயை, டப *மருள்‌ (திரோதாயி). 
“இருள்‌ (ஆணவம்‌) என்னும்‌ ஐந்தனுள்‌, “மருள்‌” உயிரைச்‌ 
சார்ந்து செலுத்தும்‌ 'பேத்த காலத்தில்‌, முதல்‌ மூன்றும்‌ ஐந்தா 
வது போன்று இருளாய்‌ நிற்கும்‌. * அருள்‌” சார்ந்த முத்தி 
நிலைக்கண்‌, ஒளியாய்‌ (சிவமாய்‌) நிற்கும்‌. பரமே பார்த்திருக்குங்‌ 
டம்‌ பதார்த்தங்கள்‌ நிற்கும்‌ நிலையும்‌ இதுவும்‌ ஒக்கும்‌. 


! மாயை, “மாமாயை, £ இருவினை ஆகிய மூன்றும்‌. எழுவாய்‌. 
£ இருளாய்‌ நிற்கும்‌ : என்பது பயனிலை.  அம்மூன்றும்‌ இருளாய்‌ 
_ கிற்றற்கு ஏது ' மருள்‌” என்பதால்‌ விளங்கும்‌. அம்மூன்றும்‌ 
_ ஒளியாய்‌ நிற்றற்கு * அருள்‌ ” ஏதுவாயிற்று. 


"மருள்‌ (திரோதான சத்தி) * இருள்‌ (ஆணவமலம்‌) 


மாயை, * கன்மம்‌, * மாமாயைத்திரட்சி ஆக ஐந்து மலமும்‌. 


de ஆ 


இத்‌ திருப்பாடலிற்‌ - கூறியவாற்றால்‌, *மாமாயை * என்றது. . 
மாயேயத்தை என்று இனிது விளங்கும்‌... உமாபதிதேவ ஈாயனார்‌ 
- ஈரிடத்தும்‌ பத்‌ மிய கதய! மாமாயை என்றது உறுதியாயிற்று, ள்‌. ்‌ 
“மாயையும்‌ கருமமும்‌ தோகுத்துத்‌ தட்ட யாணவத்‌ 
தொடு மலம்‌. மூன்றேனத்‌ தகுமால்‌ “ “மாயை காரியமான : 
'மாமாயையும்‌ ௩மது தூய' சீரருள்‌ எனும்‌ திரோதாயியும்‌: . 
்‌ தொகுத்திட்டாயும்‌ நூல்‌ மலம்‌ ஐ௫்தேன அறைவதும்‌ உண்டால்‌.” | 
| புராணம்‌, கானோப்தேச காண்டம்‌ 1₹, 18.) | 


மூலமலம்‌ ஆனது வினை உள்ள அளவும்‌ உயிரை மறைத்து. 
- அருள்‌ * வினைப்பயனை ஊட்டுதற்குத்‌ (துணையாகும்‌. அருள்‌ 
. மிக்கபோது, உயிரை மறைத்த மூலமலத்தை அவ்வருள்‌ 
_.. மறைத்துப்‌ பேரின்பம்‌ ஊட்டும்‌ என்பது. (ல 


ந்‌ என்கன க யுள்ளளவும்‌ மூலமலம்‌ தான்‌ அருளால்‌ வறு 
உன்னைமறைத்து அவ்வினைகள்‌ ஊட்டுவிக்கும்‌--பின்னை அருள்‌. பு 
மன்னிமிகுத்‌ துன்னை மறைத்ததோழில்‌ மூலமலக்‌ ் 
தன்னைமறைத்‌ தின்பம்‌ தரும்‌ ': 


என்ற ஞான சாகரத்‌ திருவேண்பாவால்‌ விளங்கும்‌. 


இவற்றால்‌, முத்தியில்‌ ஆணவமலம்‌ மறைந்துள்ள வாய்மை. | 
புலனாகும்‌. ஆகவே, * இத்தை விளைவித்தல்‌ மலம்‌ ” என்றதன்‌ pe 
கருத்து ௩ன்கு விளங்கும்‌. 


அரிசியோடும்‌ . சகசமாய்‌ நின்ற முளை, ட உமிகள்‌. 
கேட்டோழிய அரிசி. கேடின்றி நிலைபேறுதல்‌ கண்டாம்‌. . அவ்‌: - 
_ வரிசி முன்போல வேறு ஒரு நெல்லுத்‌ தோன்றுதற்குக்‌ காரண 

- மர்தல்‌ சேல்லாமையான்‌, அவை அவ்வரிசியின்கண்‌ அடங்கி. | 
நிற்கும்‌ என்றற்கு ஓர்‌ இயைபு இன்மையின்‌, அவை ஆண்டு. 
இல்லை என்பதே தேற்றம்‌. அவைபோல அநாதியே உயீர்‌ . 
களோடு சகசமாய்‌ நின்ற மும்மலங்களும்‌ முத்திிலைக்கண்‌. 
5 ண்‌ டோழியும்‌ என்றே கோள்க. ஆண்டு விண்டோழியினும்‌: 
னப்‌ ' பேத்தரிடத்தக்‌ காணப்படுதலால்‌ அவைநித்தப்‌ 
தற்கும்‌ இழுக்கில்லே என்பதாம்‌ ?” என்னும்‌ (சிவஞான 
ரில்‌ * நெல்லினுக்குத்‌ தவிடுமிகள்‌ * எனத்‌ தோடங்கும்‌: 


.... என்றது, இஃது அனுமானக்‌ காட்சி என்றது, 


2 க்‌ ச: 11 ம, ட 


“ திருவிருத்தத்தின்‌) உரையையும்‌ * இத்தை வீளவித்தல்‌ மலம்‌. | 
பதம்‌ பலனைக்‌ அறிக : _என்ற குறிப்பையும்‌ ஈண்டு நோக்குக. 


“நல்ல சிவமுத்தியின்கண்‌ பேத்தான்மாவை “டல தலத்து 

௩ணுகிஙிற்கும்‌ தலால்‌ நாசமும்‌ இன்றாமே '' i ததி 

என்றதால்‌ ஆணவம்‌ முத்தான்மாவை நீங்கி நிற்குமே அன்றி | 
காசம்‌ உறாது என்றும்‌ போருள்‌ படூதல்‌ அறிக... 


** முன்னமே மூன்று முதலும்‌உள தாயிருக்கத்‌ 
துன்னி: ஒருமுதலும்‌ தோன்றாமல்‌--மன்னியிடும்‌ ம்‌ 
ஆதிமலம்‌ போல நிறை யாண்டு தத தான்மறைந்து : * | 
பேதமற நிற்பதுதான்‌ பேறு.”' (ஞானசாகரம்‌, 92) 


“என்றது “ ஆணவத்தோடத்துவிதம்‌ ஆனபடி மேய்ஞ்ஞானத்‌ 

- தாணுவினோ டத்துவிதம்‌ சாரும்‌ £ பேறுகூறுகின்றதாயினும்‌, 
மூன்று முதலும்‌ அநாதியாயுண்மை கூறுமுகத்தான்‌ முத்தி டு 
யிலும்‌ அவை. உண்மை குறிப்பாயுணர்த்துதலறிக. i 


சுடரால்‌ இருள் தேடச்‌ . சொல்லார்கள்‌ எந்தாய்‌ 
சுடரால்‌ இருள்தேடச்‌ சோன்னாய்‌- -சுடர்கின்ற 
ஞானத்தால்‌ ஆணவத்தை, காடரிது, பபபல க 
ஞானத்தால்‌ ஆணவத்தை நான்‌,” i 
என்பது £ அருளும்‌ ஆணவ, மலமும்‌ சுடரும்‌ ர்ளும்போ ல 3 
அல்ல, ஆணவமலம்‌ இல்லாமல்‌. சேனனம்‌ உண்டாகாது 
{ 
“ மூலமலம்‌ என்றும்‌. அழியா முதல்‌ என்று. 
ஆல நிழற்கடவள்‌ அன்றறைய--ஞால்த்தே 
ஆதித்தன்‌ சந்நிதியில்‌ அந்தகா மிப 
ட ஓதிற்றேன்‌ மேய்கண்டாய்‌ உற்று : பது 
என்பது ஆதித்தன்‌ விளக்கந்தானே இருணிலை யேன்பது, . 
 (சதமணிக்கோவை 61 - 2) “ பரிதிமுன்‌ இருள்‌ என மலம்‌ | 
_ பரையிடைமாயும்‌ * * இரவி முற்பட்ட இருளைப்போல ஆணவ. - 
மலம்‌ இது ஞானத்தில்‌ அடங்கி ஒழியும்‌ ” . (திருவானைக்காப்‌ 
“புராணம்‌ ஞானோபதேசப்படலம்‌, 51... உரை). என்பனவும்‌ கல்‌ 
ஈண்டு. அறிதற்பாலவாம்‌. மலம்‌ ௩சித்தலாவது தனது மறைத்‌ 
தற்சத்தி மடங்கிக்‌ கீழ்படுதல்‌ மாத்திரையே பிறிதன்று வ: 


f 


488 


52 - அப்பா இம்‌ முத்திக்‌ கழியாத காரணம்‌ தான்‌ 
சேப்பாய்‌ அருளாலே சேப்பக்கேள்‌--ஒப்பில்‌ 
குருலிங்க வேடம்‌எனக்‌ கூறில்‌ இவை கோண்டார்‌ 
கருவோன்றி நில்லார்கள்‌ காண்‌.” 


அப்பனே அடியேன்பால்‌ கொண்ட தல்‌ இவ்‌ வீடு 
பேற்றிற்கு அழியாத காரணத்தைச்‌ சோல்லியருள்வாய்‌, 
இது மனவாசகங்கடக்தார்‌ வினாவியருளியது. 


மேய்கண்டதேவநாயனார்‌ அருளிய'$விடை :- . * சோல்லக்‌ 
கேள்‌, ஒப்பில்லாத சிவஞான தேசிகனும்‌ இணையில்லாத 
சிவலிங்கமும்‌, நிகரில்லாத சிவவேடமும்‌ என்று வீடுபேறு 
வித்தற்கு மூன்று காரணம்‌ கூறும்‌ சிவாகமம்‌.  அச்சிவா 
கமங்கள்‌ ஒப்பில்லாக்‌ குருலிங்கவேடம்‌ மூன்றுமே முத்தி 
காரணம்‌ எனக்‌ கூறின்‌, இம்மூன்றும்‌ கோண்ட ௩ல்லோரே 
கருவாய்க்‌ கிடவாத திருவாளர்‌ என்று காண்க”. 


குரு காரணம்‌ ஆம்‌ ஆறு ட 


- 11: தேசிகனை ஆவேசம்‌ சேய்தே சிவன்‌ சகலார்‌ 
பாசம்‌ அறுப்‌ பான்‌ என்றோர்‌ பார்வை பேற்ற--தேசிகன் தான்‌ 
பார்த்தான்‌ பழையவினைப்‌ பஞ்சமலக்‌ கோத்தையேல்லாம்‌ 
நீத்தான்‌ எனும்‌ சோல்‌ நினை.” . : (சம்பிரதாய தீபம்‌. 181) 


“* வாயிலா மட்குடத்துள்‌ மாநீர்‌ நிறைதல்போல்‌ 
தாயிலும்௩ல்‌ லன்யான சற்குருவின்‌--நேயத்‌ 
தருள்‌ நோக்கத்‌ தால்‌உயிர்க்குள்‌ ஆனந்த வேள்ளம்‌ 
இரவுபகல்‌ போக்கி எழும்‌,” (டீ 132) 


“்‌ சூரியகாந்‌ தக்கல்லில்‌ சூரியன்மேய்ப்‌ பேரோளிதான்‌ 
சேரும்போ தங்கியேழும்‌ சிற்கனமாய்ப்‌ - பேரறிவாம்‌ 
ஆசான்‌ திருநோக்காம்‌ ஆதித்தனால்‌ உயிர்க்குள்‌ டடத 
தேசோ மயம்‌ உதிக்கும்‌ தேர்‌ ”” (டீ 183.) 


_ 1 மீனோக்கத்‌ தாலே விடுத்தசினை நீர்தானும்‌ 
மீனாக வேவளகும்‌ மேய்க்குருவின்‌ - ஞானத்‌ 
திருநோக்கத்‌ தால்‌உயிரும்‌ சிற்றறிவு நீங்கிப்‌ ்‌ 
பரிபூ ரண அறிவாம்‌ பார்‌ ”” (ழீ 184.) 


489 


: துலையோத்த காலைத்‌-துரியன்‌ குருவாய்‌ 
நிலையோக்க நின்று நிகழ்த்தி - மலம்‌ அற்று 
ட்‌ ௩ற்போக இன்பத்து ௩ண்ணுவித்தல்‌ காரணமே 
யற்போகம்‌ ஆன்ற அளி ”” (ஷே 191). 


“ அருளே குரவன்‌ பரமுத்திகாட்டும்‌ உபாயம்‌ *” (ஷே 216) 
சிவலிங்கம்‌ காரணம்‌ ஆமாறு :- 


“்‌ திருக்கோயில்‌ உள்ளிருக்கும்‌ திருமேனி தன்னைச்‌ . 
சிவனேனவே கண்டவர்க்குச்‌ சிவன்‌ உறைவன்‌ அங்கே ': 


₹* அவளால்‌ வந்த ஆக்கம்‌ இவ்‌ வாழ்க்கையேல்லாம்‌ இத்தையும்‌ 
அறியார்‌ பீடலிங்கத்தின்‌ இயல்பும்‌ ஓரார்‌ ”: (சித்தியார்‌) 


ட்‌ ்‌ சிவலிங்கமும்‌ சிவசங்கமமும்‌ காரணம்‌ ஆமாறு :- 


₹: தாபர சங்கமங்கள்‌ என்‌ றிரண்டூருவினின்று 
மாபரன்‌ பூசைகோண்டு மன்னுயிர்க்கருளை வைப்பன்‌ ” 
29. 


சிவஞானபோதம்‌ சூத்திரம்‌ 12. சிற்றுரையும்‌ பேருரையும்‌ காண்க. 


தோழப்படுவாரது கருத்துவகைப்பற்றிச்‌ சிவனேனத்‌ 
தெளியுமாற்றால்‌ திருவேடம்‌ “காரணம்‌; தோழுவாரது கருத்து 
.. வகை பற்றிச்‌ சிவனேனத்‌ தேரியுமாற்றால்‌ சிவலிங்கம்‌ காரணம்‌, 
ந்‌ சிவன்‌ குருவை ஆவேசித்து நின்று செய்யும்‌ பரிசம்‌ முதலிய 
வற்றால்‌ சிவமாக்கும்‌ உண்மையால்‌, சிவபோதம்‌ எல்லாம்‌ 
குருமூர்த்தமே எனத்தேறி வழிபட . வீடருளலாலும்‌ அறிவ 
ஈதோரு குறியை அறிவித்தருள்வதாலும்‌, குருவால்‌ ஞான 
நிட்டையும்‌ ஞான நிட்டையால்‌ சிவப்பேறும்‌ எய்தும்‌ முறைமை 
உ: யாலும்‌ குருகாரணம்‌. 


53 “ கற்றாமனம்‌ போல்‌ கசிந்து கசிந்‌ தேஉருகி 

உற்றாசான்‌ லிங்கம்‌ உயர்‌ வேடம்‌ - மற்றாக 

் முத்தித்‌ தலைவர்‌ முழுமலத்தை மோசிக்கும்‌ 
ட த பத்திதனில்‌ நின்றிடுவர்‌ பார்‌. '” 


சீவன்‌ முத்திபேற்ற முதல்வரும்‌, மல வாசனை முழுதும்‌ நீக்கு 
தற்கு எ தவான்‌ அன்பு சேய்யும்‌ நேறியில்‌ நின்று, குருலிங்க 


ப 490 ப 


சங்கமம்‌ மூன்றும்‌ பற்றுக்‌ கோடாகிய பொருளாகக்‌. கொண்டு! 


கசிந்து கசிந்து பள்ளமடை .வேள்ளமேனக்‌ கண்ணீர்மல்க 
"உருகி வழிபடுவர்‌. ஆதலால்‌ நீயும்‌ அதனைப்‌ பார்த்து. அச்சிவ 
தேசிகனையும்‌ சிவலிங்கத்தையும்‌ சிவ க்க அன்பு ட 
ராடு ட அ அல்கல்‌ ர 


* சூரிய காந்தக்‌ கல்லினிடத்தே கடர தோன்றியிடச்‌ 
சோதி தோன்றுமாபோல்‌ ஆரியனாம்‌ ஆசான்‌ வந்து அருளால்‌ 
தோன்ற அடிஞானம்‌ ஆன்மாவில்‌ தோன்றும்‌; தோன்றத்‌. 
ள்‌ (னாம்‌. : சிவன்‌ தோன்றும்‌. ்‌ 
குருவால்‌ ட்‌ அடைந்து. நாதன்‌ தாள்‌ அடைவர்‌ 
(சித்தியார்‌. ‘) 
i க்கிறார்‌ நாயனார்‌ புராணத்திலே  வனிங்கத்தாலிம்‌ சிவவேடத்‌ 
த்‌ தாலும்‌ குருவருளாலும்‌ முத்தி பேற்றோர்‌ க க 
பகுத்துக்‌ கூறுதல்‌ காண்க. 1 


a சேல வெனக்‌ லிங்க சங்கமத்தைப்‌ போருணாச்‌. 
.... சிந்தையில்‌ வைத்துருக எல்லாச்‌ சித்தியும்‌ உண்டாமே 2 
த (சித்தா்தசாரம்‌ 32) என்பதும்‌ உள்ளத்திற்‌ கோள்ளற்பாலது. 


கத்தல்‌ நீக்குதல்‌, “பலவிதம்‌ ஆசான்‌ போ ்‌ 


ட்ட தான்‌ பண்ணும்படி (சித்தியார்‌). க 


தத “ “வாழ்ந்தேன்‌ “அருட்கடலே வற்றாப்‌ பவக்கடலில்‌ 
- வீழ்ந்தேன்‌ அலையாமல்‌ மேதினியில்‌ -- சூழ்ந்துவிட 
வேண்ணேய்ச்‌ வ மெய்கண்ட நாதனே 
உண்மைத்‌ தவப்பயனே உற்று. தல்‌ 
நாதனே. பயனே... “கடலே. வற்றாப்‌ பவக்கடலில்‌ வீழ்ந்‌ 
கதன்‌ மேதினியில்‌ அலையாமல்‌ கம்ந்து விட்டு, பன்‌. வ 
டா * உற்று, ்‌ வாழ்ந்தேன்‌. 


வெண்ணேய்‌- திருவேண்ணேய்௩ல்லூர்‌ என்றதன்‌: சருக்கம்‌. i ்‌்‌ 


குறித்த: வடசோற்றோடர்‌. உண்மைத்‌ தவம்‌- -உண்மைச்சரியை, 
உண்மைக்‌ கிரியை,. உண்மை . யோகம்‌ . ஆகிய . "இறப்பில்‌ - 
தவம்‌ மூன்றும்‌. பயன்‌ - பல்ல அத்தகை ஞானமும்‌ அதன்‌ 


ஈன்றணித்தாய கன்றையுடைய ஆவினைப்போலக்‌ . காதலாகிக்‌ - : 


ட்‌ ௬வேதவனம்‌ : -*9வண்காடு” என்னும்‌ பழைய தமிழ்ப்‌ பயரைக்‌ ்‌்‌ ்‌ 


பயனாகிய பேரின்பமும்‌, * மேற்சரியை கிரியா யோகங்களைச்‌ | 


.... சேய்துழி ௩ன்னேறியாகிய ஞானத்தைக்‌ காட்டியல்லது மோட்‌ 


்‌ சத்தைக்‌. வாகான, கலர பர்க்க முற்சேய்‌ 


ட என்னும்‌ வாய்பாட்டு இறந்தகால. 'வினையேச்சம்‌. : சூழ்ந்து 


பாசு. நீக்கமும்‌ சிவப்பேறும்‌ கூறிற்று. கடலில்‌ வீழ்ந்து மேதினி . 
எ யில்‌. (உலகியலில்‌) : அலையாமல்‌ இருக்கத்தக்க ஞானநேறியைச்‌ 2 
A சூழ்ந்து, அஞ்ஞான நேறியை விட்டு: என்றலுமாம்‌.  “ மேய்யன்‌ - 
. பார்கள்‌ சூழ்ந்துவிடாத என்ற... பழையவரையும்‌ கொள்க. - பவக்‌:. 
... கடலில்‌ வீழ்ந்து, . அலையாமல்‌. : மேதினியிற்கூழ்ந்து. “விட்டூ, - 


ட 'கரையாகிய உனது: திருவடியை உற்று (அடைந்து) வாழ்ந்தேன்‌. 
எடுத்து. என்‌ சித்தத்தே தன்னை. வைத்தருளினாலே தாளிணை | 
1 தஸ்மேற்‌ சூட்டும்‌. மின்னமர்‌ போழில்கூழ்‌ வேண்ணேய்‌ மேவி. ்‌ 
... வாழ்‌ மேய்கண்டான்‌ ” (சித்தியார்‌) “ திருக்கிளரும்‌ கயிலைமலைக்‌.. 

ட்‌ காவல்‌. பூண்ட. சேல்வமலி திரு௩ந்தி மரபில்‌ வந்து. கருக்குழி. .. 
தேவர்‌. தூய மருக்கிளர்தாள்‌ -: பரவும்‌. அருள்நந்தி 
ட OO நாயனார்‌. புராணத்தின்‌ சிறப்புப்‌ ன்‌ அ வ்‌ 


பப ட 5 க்‌ மன்ன்திகை வாழும்‌ மனவாச கங்கடக்தான்‌ 


- விளக்கம்‌ . என்னும்‌ . சிவஞானப்பனுவலுக்கு,. . தருமையாதீனப்‌ 


தவத்தான்‌ ஞானம்‌ நிகழும்‌ என்றது” (சிவஞானபோதப்‌ 
தபானிப்புமை, சூ. நீ) * இறப்பில்‌ தவத்தான்‌ மருவுவனாம்‌ 
. ஞானத்தை ” (ஹே வேண்பா). உற்று :- உறுதற்குச்‌ சேயப்படூ. 
- போருள்‌ மேய்கண்டநாதர்‌ சேவடி. விடா - விட்டு ; சேய்யா . 


' விடுதல்‌ - ஆராய்ந்து நீக்குதல்‌, விடுதல்‌ - வீ௫ு.. உறுதல்‌- “பேறு, - 


்‌ ்‌ “ அருட்கடலே. உற்று வாழ்ந்தேன்‌ எனலும்‌. பொருந்தும்‌. முத்திக்‌ 


“என்றது, பழையவுறை, “என்னை 'இப்பவத்திற்‌: சேராவகை . 


' யில்‌ எமை வீழாதேடுத்தாட்கொள்ளும்‌ கருணைமிகு மேய்கண்ட' | 


்‌ சிறப்புப்பாயிரம்‌. அபியுக்தர்‌ வாக்கு; 


-  நின்னனைய வாழ்விலுறும்‌. மேய்கண்டான்‌. -- பன்மறைகள்‌ 
ல வண்மைதரும்‌ ஆகமநூல்‌ வைத்த போகுள்‌ விவா பதவ ல 
்‌ வுண்மைவிளக்‌ கஞ்சேய்தான்‌ உற்று" i 


“*-மனவாசகங்‌ கடந்தார்‌ மலாடி... போற்றி 
- மெய்கண்ட தேவர்‌ பட்டு வபர்‌ போற்றி "” 


விம்‌ ட்‌ தருமைக்‌ குருவருளாலும்‌;' உண்மை 


ல்‌ முத்து, ௬. வக பல்க்‌ எத. Ce 


| தருமபுர ஆதீனம்‌. 
ஸ்ரீ ஞானபுரீசுவரசுவாமி மகோற்சவம்‌ 


_10-ஆவது ப 
திருநெறிய தெய்வத்‌ தமிழ்‌ மாடு 


ந மூதல்‌ நாள்‌ - திருநந்திதேவர்‌ திருநாள்‌ 


29-558 வியாழன்‌ அன்று திரு, 5. ௩டராஜ நாடார்‌ 


ந B.A.. B.L., அவர்கள்‌ (ஓய்வுபேற்ற ஜில்லா நீதிபதி, மதுரை.) 


ஆற்றிய தொடக்கவுரையின்‌ சுருக்கம்‌. 


இந்தத்‌ திருரேறிய தேய்வத்‌ தமிழ்‌ மன்றம்‌  கயிலாயக்‌ 
காஉசியாக விளங்குகிறது. வேள்ளிக்‌ கயிலாயத்தில்‌, ரிஷபம்‌, . 
கணபதி, சுப்பிரமணியர்‌ அஷ்டதிக்குப்‌ பாலகர்கள்‌ இருப்பது 
போல இங்கும்‌ பார்க்கிறோம்‌. நால்வர்‌ முதலான அடியார்‌ 
அனைவரையும்‌ காண்கிறோம்‌. இந்த மன்றத்தைக்‌  கயிலாயக்‌ 
காட்சியாக ஆக்கிய பேருமை ஸ்ரீலஸ்ரீ குருமகாசந்நிதானம்‌ 
அவர்கள்‌ அருள்‌ உள்ளத்திற்கே உரியது. அவர்கள்‌ முன்னி 
லையில்‌ பேசும்‌ பேருவாய்ப்பைப்‌ : பேற்றிருக்கிறேன்‌. இன்று 
திரு௩ந்தி தேவர்‌ திருவிழா. உண்மையாகவே நந்தி தேவர்தாம்‌ 
கம்மை இறைவன்‌ திருவடிகளிலே . சேர்ப்பவர்‌. நந்தி தேவர்‌ 
மூலமாகச்‌ சிவபேருமான்‌ பாதார .விந்தங்களை அடைவதற்கு 
அனுகூலம்‌ பேறப்‌ பிரார்த்தித்துப்‌ பேச்சைத்‌ தொடங்கு . 
கின்றேன்‌. குருமகாசந்நிதானம்‌ அவர்களும்‌ தம்பிரான்‌ 
சுவாமிகளும்‌ குருபரம்பரை முறையிலே வந்தவர்கள்‌. . குரு 
“பரம்பரை முறையில்‌ இன்று ஆட்சியில்‌ இருக்கும்‌ குருமகா 
சங்கிதானம்‌ அவர்களை வெள்ளி விழாத்‌. தலைவர்‌ என்று 


ள்‌ 


த்‌ குறிப்பு -- வித்துவான்‌, ஸ்ரீமத்‌. சோமசுந்தரத்தம்பிரான்‌ சுவாமிகள்‌ 
- அவர்கள்‌ ஆற்றிய சோற்போழிவின்‌ டன பின்னர்‌ 
ன்‌ மடய ஸல்‌ 


திரு. முத்து. சு. மாணிக்கவாசக முதலியார்‌ அவர்கள்‌ 


ஆற்றிய சொற்பொழிவின்‌ போருளை இதன்‌ முதலுறுப்பில்‌ 
்‌ (தலையங்கத்தில்‌) காண்க. 


495. 


கூறலாம்‌. 2ஆவது ஆண்டில்‌ வெள்ளி விழாக்கோண்டாடுவது a 


வழக்கம்‌. 25 ன ட மகாசந்நிதானம்‌ அவர்களும்‌ வெள்ளி | 
விழாத்தலைவரே. ஸ்ரீலஸ்ரீ ம்காசந்மிதானம்‌ அவர்கள்‌ பட்டம்‌. | 
பேற்ற நாஸ்முதல்‌ ஈல்ல துறையில்‌ மக்கள்‌ நல்வாழ்வு பேற்று - 


வாழ்தற்குக்‌ கருணை புரிகிறார்கள்‌. அவர்களிடம்‌ பழமையில்‌ | 
.. பழமையும்‌ புதுமையில்‌ புதுமையும்‌ இருக்கின்‌ றன. அதுவன்றிப்‌ A 


பழமையில்‌ புதுமையும்‌ புதுமையில்‌ பழமையும்‌ கலந்து | 


சிறப்புடன்‌ விளங்குகின்றன. - அவர்கள்‌ ஆட்சியிலே இருக்கும்‌ 
2? கோயில்களையும்‌, கோயில்கள்‌ புனிதமாக இருக்கவேண்டும்‌, ட்‌ 
தெய்வீக நிலையினை ஏற்படுத்த வேண்டும்‌ என்ற நோக்கத்துடன்‌ 
சிறந்த முறையில்‌ - அழகான முறையில்‌ அமைத்திருக்கிறார்கள்‌. 
- கோபுரங்களும்‌ திருத்தம்பேற்றுள்ளன. பூஜைகளையும்‌ எந்த எந்த 
முறையில்‌ ௩டத்தவேண்டுமோ அந்த முறையில்‌ சாஸ்திரர்‌ தியாக 
௩டக்க ஏற்பாடு சேய்துள்ளனர்‌. நான்‌ பல ஆண்டுகளாகச்‌ 
சட்டமன்றத்தில்‌ வேலைபார்த்து . இருக்கின்றேன்‌. அப்போது 
கோயில்‌ கிர்வாகங்களையும்‌ நிலங்கள்‌ முதலியவற்றையும்‌ பாதிக்‌ 
கும்‌ சில சட்டங்கள்‌ சேய்யப்பட்டமையையும்‌ அவற்றால்‌ கோயில்‌ | 
நிர்வாகங்களுக்கு ஏற்பட்ட கஷ்ட ௩ஷ்டங்களையும்‌ .கண்டிருக்‌ 5 | 
கிறேன்‌. இருந்தாலும்‌ சர்க்காருக்கும்‌ பிறருக்கும்‌, முரண்பாடின்றி 


2₹ கோயில்களையும்‌ நிர்வகித்து வருவது ௩ம்‌ ஸ்ரீலஸ்ரீ குருமகா 


“சந்நிதானம்‌ அவர்களையே சாரும்‌. தேவாரத்‌ திருமுறைகளை. . 


௩ல்ல பதிப்பாக வேளியிட்டுள்ளார்கள்‌. தருமை ஆதீன 
வேளியீடுகளில்‌ சிறந்து விளங்கும்‌ திருக்குறள்‌ உரைவளம்‌ . 
போல வேறு யாரும்‌ சிறந்த நூலினை வேளியிடவில்லை. அதன்‌... 
பொருட்டுத்‌ தமிழகத்தார்‌ அனைவருமே ௩ன்றி பாராட்டும்‌ கடப்‌ : 


பாடுடையவர்கள்‌. சேன்னையில்‌ சமயப்‌ பிரசார நிலையம்‌ நிறுவி 
யுள்ளார்கள்‌. அதன்‌ 'போறுப்பைக்‌ கவனித்துவரும்‌ ஸ்ரீமத்‌. 
சோமசுந்தரத்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ அவர்களின்‌ தோண்டு மிக 


, ஈல்ல தோண்டு, அங்கேயே ஒரு தேவாரப்‌ பாடசாலையும்‌ 


ஏற்படுத்தி ௩ண்பர்‌ சுவாமிநாதன்‌ அவர்களைத்‌ ட்டம்‌ ஆசிரிய 4 
ராகச்‌ சேய்ததும்‌ ae? ப 


வ்விதமாக, ல்ஸ்ரீ குருமகாசந்நி்தோனம்‌. அவர்கள்‌ கி 
த 


மக்களின்‌ சமயப்‌ பண்பைப்‌ பலவிதமாக வளர்க்க எண்ணு A 
கிறார்கள்‌. இங்குத்‌ தமிழ்க்‌ கல்லூரி சிறந்த முறையில்‌ நிறுவப்‌ 


பேற்றுள்ளது. (பழைய பண்பாட்டுடன்‌ அமைந்த (தேவாரப்‌ 
பாடசாலையையும்‌ அமைத்துள்ளார்கள்‌.. 


தற்கால அரசியலில்‌ எற்பட்டுள்ள. சில மாறுதல்கள்‌ காரண. 
மாக மக்கள்‌ ஆதீனங்களுடன்‌ தோடர்பு வைத்துக்கோள்வ . 
ட்‌ தில்லை. ஆதீனங்களுடன்‌ : மக்கள்‌ தோடர்பு எவ்விதமிருக்க- 
த வேண்டுமேன்று சிறிது சோல்ல விரும்புகிறேன்‌. . இப்போதுள்ள 
ஈம்‌ நாட்டு அரசியல்‌ மதச்சார்பற்ற அரசியல்‌. மதச்சார்பற்ற 
அரசியல்‌ என்பது எல்லோருக்கும்‌ அமைந்த மத உரிமை. 
. இருந்தாலும்‌ அரசியல்‌ சட்டம்‌ ஒரு குறையைச்‌ சேய்கிறது. 
அதனை ஆதீனங்கள்தான்‌ . நிவர்த்திக்கவேண்டும்‌. அதற்கும்‌... 
மக்கள்‌ ஆதரவும்‌ அவசியம்‌. இது சமயத்தில்‌ ஏற்பட்ட குறை. 
| மோழித்துறையை எடுத்துக்கோண்டால்‌  - தமிழ்‌ . - அரசியல்‌ 
- - மொழியானது. - கல்வித்துறையில்‌ தமிழாக்கம்‌ “செய்தவர்கள்‌ 


£ அவிநாசிலிங்கம்‌ செட்டியார்‌ அவர்கள்‌. பள்ளிகளில்‌ திருக்குறள்‌. தி 


.... பாடமாக வைக்கப்பட்டது. திருக்குறள்‌ ' மாநாடு: ௩டத்தப்ப௫ூ.. வ ர்‌. 


்‌்‌ கிறது. எல்லோரும்‌ திருக்குறள்‌ படிக்கின்றனர்‌. வாழ்வு. நல்ல: 
- முறையில்‌. ௩டைபேற திருக்குற்ளே சிறந்த கருவியாயுள்ளது. . 


ம்‌ ்‌ அப்படி இருந்தால்‌, நல்ல பண்பு. அமையும்‌; - ்‌ தமிழ்‌ உயரும்‌. ட்‌ | 


இலக்கியமே அன்றியும்‌ தேய்வ நூல்களையும்‌, ஞான. நூல்களையும்‌, ட 


ட்‌ விசேஷமாகப்‌ : பேரிய புராணத்தையும்‌ . எல்லோரும்‌. படிக்க. 1 


இல்‌ வேண்டும்‌. இது ஆராய்ச்சிக்கர்லம்‌. உண்மையான: தத்துவத்தை - ்‌ 2 


இ உட்கருத்தை உயரியமுறையில்‌ எடுத்துச்சோல்லக்‌ கற்றோர்‌ முன்‌. i 
2 வரவேண்டும்‌. உள்ளத்தை' நன்றாக எடுத்துக்காட்டப்‌. பேரிய: -:. 


ஆதீனங்களுடன்‌ அதிகத்‌ தோடர்புகோண்டு ௩டக்கவேண்டும்‌.. 221. 


புராணம்‌ ௩ன்கு அமைந்துள்ளது. இந்த. முறையில்‌ . மக்கள்‌. 3 


ல பிது வள்ளுவர்‌ காட்டிய வழிப்படி ௩டக்தால்‌ ஆண்டவன்‌. : ' 


வேண்டும்‌. தேவர்களாக மாற வேண்டும்‌. ஈல்லநிலை அடையத்‌ 


[ - தனை இப்போது மக்களுக்கு இருப்பினும்‌ இன்னும்‌ ௩ல்ல முறை -. 
AN "யில்‌ அச்சிந்தனை வளரவேண்டும்‌. இன்று திருவிழா நடக்கும்‌ | 
த ல்‌ 'இடங்களில்‌ நிறையமக்கள்‌ கூட்டத்தைக்காண்கிறோம்‌.. “அநேகர்‌. வ 
்‌ திருவிழாவுக்குப்‌ போகிறார்கள்‌. :,அங்கு உண்மையான தெய்வீக: ல்‌ 
ந உணர்ச்சி உண்டாகவேண்டும்‌,. அதற்கு வந்த சூழ்நிலையையும்‌ 2 
க்‌ உள்ளத்தைப்‌ பண்படுத்த வேண்டிய நியதிகளையும்‌ ஆதீனங்கள்‌ / 
“தூம்‌. அறிவுறுத்த முடியும்‌. - இவ்விதம்‌ மக்கள்‌ ஆதீனங்களுடன்‌. அ 
ம்‌ 


ந புளி, உட்க கான்‌ i 


அருள்‌ விருந்து எளிதில்‌: கிடைக்கும்‌. மாணவர்களுக்குக்‌ கட்டுப்‌: பி 
பாடான வாழ்க்கை வேண்டும்‌. நேர்மை, உண்மை : ஈாட்டில்‌ - ! 
குறைந்து வருவதாகத்‌ தேரிகிறது. - மனிதன்‌ மனிதனாக வாழ... 


தம்‌ வாழ்க்கையை ஒவ்வோருவரும்‌ திருப்பவேண்டும்‌. . சிவ சிந்‌ ப்‌ 


கேட்ட எண்ணம்‌ இவற்றை. நீக்க வேண்டும்‌. மக்களிடம்‌ 


்‌ - களும்‌; அவ்வாறே. வேண்டியிருக்கின்றார்கள்‌. - ஒவ்வொருவரும்‌ 


495 


 உள்ளத்தூய்மை, மரன்‌ பசயல்‌ ரகத்‌ நல்ல 
நிம்மதி - அதாவது சமாதானம்‌ வேண்டும்‌. கோபம்‌, தாபம்‌, 


அன்பும்‌ அருளும்‌. காட்டவேண்டும்‌. இவ்விதம்‌ நடந்தால்தான்‌ 
. ஆண்டவன்‌ ஈமக்குத்‌ துணைசேய்கிறான்‌.  ; இமைப்பொழுதும்‌ 
என்‌ நேஞ்சில்‌ நீங்காதான்‌ தாள்‌ வாழ்க என்று மணிவாசகர்‌ 
கூறியது போல எப்போழுதும்‌ சிவசிந்தனை. வேண்டும்‌. அப்பர்‌ 
“பெருமானும்‌ ' புழுவாய்ப்‌ பிறக்கினும்‌ புண்ணியா நின்னடி. மறவா | 


திருக்க. வரந்தரல்‌, வேண்டும்‌ என்றார்‌.. ஏனைய சமயாசாரியர்‌ - 


: ஆண்டவனிடம்‌ : மன்றாடி வேண்டுவோமானால்‌ "இறைவன்‌ ' மணி: 


வாசகப்‌ பேருந்தகைக்குக்‌ குருவாக வந்து அருளியது போல. | 


NS 
Ee” 
ச்‌ 


| படைத்து , அதில்‌ பல்கோடி மக்களையும்‌ படைத்‌. ன்‌ 


்‌்‌ 2 I றி முடிகிறது. எந்து நேறி இருந்தாலும்‌ சிறந்த நேறியில்‌, 


ட்‌ னுக்கும்‌ ௩மக்கும்‌ இடையே ஒருவர்‌ அவசியமா. ட என்று 


வருவான்‌. அப்படி , வாழ்வைத்‌ திருத்திப்‌ புலவர்களையும்‌. . 
்‌  பண்டிதர்களையும்‌ வரவழைத்து! , மக்களுக்கு ௩ல்லறிவு ஊட்ட 


1 என்று . கூறலாம்‌. “ரேடியோ சேட்‌” டை வாங்கி அதனை 
ஜி ட சரியான ப வடு as காம்‌ கேட்க த இடத்‌; 


அருள்‌: செய்வான்‌... . நமது ஆதீன குருமுதல்வர்‌ ஆண்டவனை ' 
மன்றாட. பிரார்த்தனை பலித்தது. ்‌ அவனருளால்‌: ஆசான்‌. 


கிடைத்தார்‌. ஆசான்‌, அருளால்‌ நல்லநிலை யடைந்தார்‌.: அவ்‌. 
விதம்‌ நமக்கு . அருள்‌. சுரக்க வேண்டுமேன்று - பிரார்த்தீப்போ . | 
மானால்‌" ஆண்டவன்‌ மக்கு அருள்‌ சேய்வான்‌. : ஆண்டவன்‌ 


பங்குத்‌ வாழ்வில்‌. அவன்‌. போட்ட திட்டங்களுக்கு' இசைந்து - 
டக்க! வே ண்டும்‌. மாறாக கடந்தால்‌ தீமையே விளைகின்றது. : 
“இரு. கடிகாரத்தில்‌. பல சுக்கரங்கள்‌ இருப்பினும்‌ : அவை: அனைத்‌. 
தும்‌. ஒரு நேறியில்‌: “இயங்கும்‌ போதே . சரியான மணியை. காம்‌ : 


' நெறி தவறாமல்‌ நடந்தால்‌ ஆண்டவன்‌ நிச்சயமாக ஆருள்புரிய 
லாம்‌. இவ்வாறு நல்வாழ்வு வாழ்ந்தால்தான்‌ கீந்த தே. 
ன்‌ வன்‌ சந்நிதிக்கு அழைத்துச்‌ சேல்வார்‌. த A 

குரு: லக தன்மை oi சிறக்கும்‌. ஆண்ட 
“கேட்கலாம்‌. நாம்‌ . - ஆண்டவனுடன்‌. தோடர்புற வர்‌ குரு. 


- அவசியமே. உதாரணமாக ஒலி பேருக்கியில்‌ பேசும்‌ ல்லியை ' 
“கேட்க: மைக்‌” என்னும்‌ - கருவி தேவைப்படூவதைப்போ6 


இ 
நீ 


rg 


'பேருங்‌ குரவர்‌ - திருஞானசம்பந்தர்‌. அவருக்குப்‌ பின்னே. 
தோன்றிய சான்றோர்கள்‌ அவரை வழிபட்டு வணங்கி அருள்‌ ' 


வாட அட ய்து த்ய சி வவ 4 
நலவியல்‌ அதாம்‌ ம்ம்‌ ப்‌ 


496 


i அமைத்தால்தான்‌ நாம்‌ ்ய்ஸ்‌ கேட்க இயலும்‌. அது 


போல்‌ ஆண்டவனை. அடைய. பிரார்த்த தனை முறை சிறந்தது. 
அதற்கு வ்‌ நல்ல உள்ளம்‌ என்னும்‌ மனப்போருத்தம்‌ 
வேண்டும்‌. ஆண்டவனுடன்‌ தொடர்பு கோள்ளவும்‌ உபதேசம்‌ 
தான்‌ வேண்டும்‌ அந்த ரகசிய உண்மைகள்‌ உள்ளவாறு 


உணர்த்த முடியும்‌. 


இரண்டாம்‌ நாள்‌ -. திருஞானசம்பந்தர்‌ திருநாள்‌ 


306-58 வெள்ளியன்று புலவர்‌, திரு. 14. &. முருக 
வேள்‌ \.0.1. அவர்கள்‌ (ஆசிரியர்‌, கிறித்தவர்‌ கல்லூரி, 


தாம்பரம்‌.) ** தமிழ்‌ ஞானசம்பந்தர்‌ ன்‌ பகி பற்றிச்சோற்‌ 


போழிவாற்றியதன்‌ சுருக்கம்‌. இ 


தமிழ்‌ ஞானசம்பந்தர்‌ என்னும்‌ பொருள்பற்றிப்‌ பேசுமாறு 
பணிக்கப்பேற்றேன்‌. தமிழ்நாட்டில்‌ சைவ சமயம்‌ எத்தனையோ 
ஆண்டுகளுக்கு முன்தோன்றியது. ஜான்‌ என்னும்‌ அறிஞர்‌ . 
தோன்று தோட்டு வரும்‌ சமயங்களில்‌ தலைமை பேற்ற சிறந்த 
சமயம்‌ சைவசமயமே என்று கருதுகிறார்‌. சைவ சமயத்துக்குத்‌ 
தலைவர்களாக விளங்கிய பேரியோர்கள்‌ பலர்‌. திருஞான 
சம்பந்தர்‌, காரைக்காலம்மையார்‌ முதலான சைவப்‌ பேரியோர்கள்‌ 
வீளங்கிய சமயம்‌ சைவ சமயம்‌. தமிழ்ப்‌ பேருந்தலைவர்‌ - முதற்‌ 


அடைந்தனர்‌. அருட்பாக்களைப்‌ பாடினர்‌. இராமலிங்க. அடி 
களாருக்குச்‌ சில ஐயப்பாடுகள்‌. தோன்றின. அன்பு நேறியால்‌ 
திருநேறித்‌ தமிழ்‌ கொண்டு ஐயந்தீர்த்தருள வல்லவர்‌ திருஞான 
சம்பங்தரே என அவரை உயிர்க்குயிராகக்‌ கோண்டார்‌ வள்ள 
லார்‌. ** என்னுயிர்க்கு உயிரேனும்‌ குருவே ” “முன்னுறு நிலையும்‌ 
பின்னுறு நிலையும்‌ முன்னினின்று உளம்‌ மயக்குறுங்கால்‌.......ஃ 
அரசே! என்று பாடுகிறார்‌ '?. அப்படியே தாயுமானவரும்‌, 
முருகன்‌ அருள்வரமே வேண்டும்‌ என்கிறார்‌. அருணகிரியாரும்‌ 


.. திருஞானசம்பந்தரால்‌ தேய்வத்‌ தமிழ்‌ வாழ வேண்டும்‌ என்று 
. பாடுகின்றனர்‌. கவிதை வன்மையிலே ஒப்பும்‌ உயர்வும்‌ 


அற்ற அருணகிரிநாதரே திருஞானசம்பந்தரை வழிபடுகிறார்‌. 
முருகனையே உயிராகக்கோண்ட அருணகிரியார்‌ திருஞான 


... சம்பந்தரை முருகனாகக்‌ காண்கிறார்‌. ஈ௩ம்பியாண்டார்‌ நம்பிகள்‌ 


a 


தம்‌. ஆறு ர சகல ன க்ப்தண ட ௩ன்கு னி 
குறித்துச்‌ சேல்கிறார்‌.  பேரியபுராணம்‌ பற்றிக்‌ கூறும்போது ' 
புராணம்பாதி, பிள்ளைபாதி என்ற அளவில்‌ அமைந்துள்ளதாகக்‌ 


கூறுகிறார்‌. - சிறந்த இலக்கியமான பேரியபூராண ஆசிரியர்‌ | 


* ஆவாம்க அந்தணர்‌ வாழ்க” . என்றும்‌ “சிறியேன்‌ கும்பிட்‌ 
டேன்‌” என்றும்‌ கூறுவார்களேன்றால்‌ சேக்கிழார்‌ திருஞான 
சம்பந்தர்பால்‌ கோண்டிருந்த பற்று வியத்தகு தன்மைத்தே. 
பட்டினத்தாரோ, இறைவனை, * தோடுடைய சேவியன்‌ * என்று | 
சுட்டிக்காட்டிடத்‌ தோன்றிய தோன்றல்‌ : திருஞானசம்பந்தர்‌ 
என்று றுகிருர்‌: ப 


பெரிய புராணம்‌ தோன்றக்‌ காரணமாக இருந்த சுந்தரர்‌ 
ப பேருமான்‌ தமிழ்‌ ஞானசம்பந்தன்‌, ௩ல்லிசை ஞானசம்பந்தன்‌ 
- என்று. சோல்லி நாவுக்கரசர்‌ பாடலையும்‌ பலகாலும்‌ கேட்க. 
விரும்புவதாகக்‌ கூறினர்‌. திருஞானசம்பந்தரும்‌ அப்பரும்‌ 
சமகாலத்தவர்கள்‌. இன்று மகாத்மா காந்தியை * 19106 of 
the nation ’ என்று கூறுவதுபோல திருஞானசம்பந்தரைக்‌ 
கூறலாம்‌. சிறப்புற்ற அப்பர்‌ அடிகளே, சம்பந்தரின்‌ பேருமை 


யில்‌ அன்பு கோண்டு அவரைத்‌ தம்மினும்‌ சிறந்தாராகப்‌ : 


பாராட்டுகிறார்‌. திருகாவுக்கரசர்‌ முதல்‌ இராமலிங்க அடிகளார்‌ 
வரையில்‌ திருஞான சம்பந்தர்பால்‌ ஈடுபாடு கோண்டி ருந்தனர்‌. 
. திருஞானசம்பந்தர்‌ தமக்கு முன்னிருந்த பல சான்‌ க 
சேய்யாத அருமை ஒன்றைச்‌ சேய்தார்‌. 


தோல்காப்பியர்‌  தோல்காப்பிய நூலைச்‌ சேய்தபோது 
மக்களை -இயக்கிச்‌ சேய்யவில்லை. திருக்குறள்‌ ஆசிரியர்‌ மக்கள்‌ 
கூட்டத்தை உண்டாக்கித்‌ தம்‌ நூலைச்‌ சேய்யவில்லை. 
இளங்கோவடிகள்‌ மக்கள்‌ கூட்டத்தில்‌ இருந்து மக்களுக்குள்‌ . 
ஈடுபட்டுத்‌ துன்புற்று சிலப்பதிகாரம்‌ எழுதினாரில்லை; குணவாயிற்‌ 
கோட்டத்தே தவமிருந்த காலத்தே சேய்தார்‌. மூலைமுடுக்குப்‌ 
எங்கும்‌ சென்று தமிழுக்கு - தமிழ்மக்களுக்கு, சமயத்துக்குப்‌. 


பாடுபட்ட சான்றோரில்‌ முதன்‌ முதல்‌ தோன்றியவர்‌ திருஞான | 
சம்பந்தர்‌. மக்கள்‌ கூட்டத்தில்‌ ஒரு புரட்சியை முதன்முதல்‌ ஆ 
செய்தவர்‌. காந்தியும்‌ நேருவும்‌ இன்று அரசியல்‌ முன்னேற்ற | 


உலகில்‌ சிறந்து விளங்குகின்றனர்‌. திருஞானசம்பந்தர்‌ 1300 த 
ஆண்டுகளுக்குமுன்‌ அதனை மக்கள்‌ சமுதாயத்தில்‌ உண்டாக்‌ | 
கினார்‌. 2 ம்‌ நூற்றாண்டில்‌ ' தோன்றிய திருஞானசம்பந்த | 


்‌ னளிடை யே: ஓர்‌ புரட்சியை ன ரா வாழிய செக்தமிமால்‌ ்‌ ்‌ 
கவிநலங்கனியப்பாடி சமயத்திற்கு ஆக்கஞ்‌ சேய்தனர்‌. கம்பி 
_யாண்டார்‌ கம்பிகள்‌ அப்பர்‌ ஞானசம்பந்தர்‌ இவ்விருவரின்‌ ஒத்த. 
அவர்‌ அருளேன்னும்‌ உள்ளத்து தேய்வீக உணர்ச்சி ததும்பி ர்‌ 
.. ரானாலும்‌ திருஞானசம்பந்தரையே முதல்வராகப்‌ பாராட்டினர்‌. 


மக்களிடத்தே மிகச்சிறந்த கோள்கைகளைப்‌ பரப்புவதில்‌. ்‌ 
_அவரைப்போன்ற பரப்புரையாளரைப்‌ பா்தறமுடியாது, “நாளாம்‌... 


"பட்டார்‌. கலக என்பதும்‌ நன்கு தெரியும்‌. அவர்‌. 'சேய்த-. 


புரட்சி," “ கத்தியின்றி ரத்தமின்றி யுத்த மோன்று ' வருகுது ” '... 
என்றபடி நடந்தது.  * மன்னன்‌ நீறணிந்தான்‌ ' என்று கூறுமாறு... - 


ததி த்தப்ப யல, மனமாற்றம்‌ என்னும்‌ ட்‌ ட ரன்‌ 
்‌ க பிகர்‌. ர ர்‌ ஒவ்வொன்றும்‌ கவ்வ 
ரில்‌ சிறப்பு எய்தி இருக்கிறது, ஆங்கில மொழி - பேசு: .. 
ஆங்கில மோமி என்றாலே . உரிமை உணர்ச்சி. வாய்ந்த மோமி. | 
 சிறந்திருக்கிறது. தமிழ்‌ மோழி இறைவனைக்கண்டு - அந்த , ்‌ 


இந்தக்‌ & கருத்து மோழியாராய்ச்சியில்‌ கூறப்படூகிறது. இலக்கிய . 


உள்ளத்தைப்‌ போற்றினார்கள்‌.  அவர்களில்லையேல்‌ சமயம்‌ 
வீழ்ந்திருக்கும்‌. சம்பந்தர்‌ ஒப்பற்ற சமயப்‌ பாதுகாவலர்‌. . 


' இருக்கிறது. அதனால்‌ நாவுக்கரசர்‌ ஞான சம்பந்தருக்கு முந்தியவ. . | 


இன்னிசையால்‌ தமிம்‌ பரப்பும்‌ ஞானசம்பந்தர்‌ ? என்று புகழப்‌ . 
பெற்றார்‌. முதன்முதல்‌ மூலைமுடுக்குகளிலே சென்று பிரசாரம்‌; . 
- சேய்தவர்‌ அவரே. அதிகமான  திருத்தலங்களுக்குச்‌  சேன்று ..': 
பாடினவரும்‌ அவரே: எங்கே குற்றம்‌ ௩டக்கின்றதோ அதை, :: 
' தவிர்க்கப்‌ போராடுவோன்‌ உண்மையான வீரன்‌. அப்படிப்‌ . ' 
பார்த்தால்‌ . தீய கோள்கைகளும்‌ பழக்கங்களும்‌ திருஞான...” 
சம்பந்தர்‌ காலத்திருக்தமையும்‌ அதனைத்‌ தீர்க்க அரும்பாடு, ! “ 


'கொடிப்போழுதில்‌ மன்னன்‌ மனத்தையே மாற்றி தமிழகத்தையே டி 
மாற்றியமைத்த பேருமை : ஞானசம்பந்தரையே சாரும்‌; அவர்‌... 


“வோருக்கு அந்த மொழி வாயிலாக அவருக்கு உரிமை. உண்டு, A 


- என்பர்‌. (தர்க்கத்தில்‌. சம்ஸ்கிருதம்‌, விஞ்ஞானத்தில்‌ ஆங்கிலம்‌ : -. 


மலர்ச்சி, மக்கள்‌ i திருப்பம்‌ காண உரிமை. ல்‌ | 


ட 


- கோடுக்கும்‌ அட்டவணை திருமுறையாராய்ச்சிப்‌ பிழிவு எனலாம்‌. 
பிறகாலத்தார்‌ அதனைய்‌ பார்த்துத்தான்‌ பாடினார்கள்‌. ட்‌ 


நீக்கல்‌. ஒன்று இனத்தைப்‌ பிரித்துணர்த்தும்‌. மற்றோன்று | 
பண்பை உயர்த்திக்‌ காட்டும்‌. ஞானசம்பந்தர்‌ பல இடங்களில்‌ 
'தழிழோடு தம்மைச்‌ சேர்த்துக்‌ கூறியது பண்பை உயர்த்திக்‌. 
“காட்டுவதே. அக்காலத்தில்‌ மக்கள்‌ இயக்கத்தை உண்டாக்கி - ' 
அதற்குப்‌ போறுப்புவாய்ந்த உயர்ந்த. தலைவராக அமைந்தவர்‌ | 


வர்‌.  பிறமோழியில்‌ இல்லாத பேருமை, அதாவது கடவுளை - ' 
கடவுள்‌ அருளை - அன்பை உணர்த்துவது தமிம்‌. “ழ்‌” என்பதை. | 


அவர்‌ தம்மைத்‌. தமிழ்‌ ஞானசம்பந்தர்‌ என்று அமைக்க 
கோண்டனர்‌. . பிது 


சங்கப்‌ பாடல்கள்‌ இயற்கை இயற்கையாக பாடப்பேற்றிருக்கும்‌. | 
.. இயற்கைக்‌ காட்சியைக்‌ காட்டி இறை உணர்ச்சியை மக்களுக்கு . பதி 
- உணர்த்தும்‌ தன்மையாளர்‌ திருஞானசம்பந்தர்‌. இயற்கையால்‌. : 
ப “இறைவன்‌ உண்டென்னும்‌ தன்மை உணரப்படுகிறது. அத்‌. 

தர்பை றம்‌ கட தமிழ்‌ ஞானசம்பந்தர்‌ என்று கூறினார்‌. ' 


்‌ ்‌ தலை வர்‌.. சேக்கிழார்‌ * சேய்யனே திரு ஆலவாய்மேவிய ஐயனே ச 
... என்ற பாடலில்‌, *பையவே * என்பதற்கு . ஐந்து காரணங்கள்‌ 
ட்‌ : காட்டுவர்‌. தலைவன்‌ வழிகாட்டி ௩டத்துபவன்‌. அஞ்சாது 
ந நடத்தும்‌. ட்ப உள்ளவர்‌ எமக்கு தம்‌ ட்டன 


மறைமலையடிகள்‌. "திருஞானசம்பந்தரை "நல்லிசைக்‌.. கவிஞன்‌ SE : 
என்பர்‌. சேக்கிழார்‌ பிறர்‌ பாடாத புது தமிழில்‌ ஞானசம்பந்தர்‌ . 


சேந்தமிழ்‌ நூலை விகற்பச்‌ சேய்யுளால்‌ பாடினார்‌ என்பர்‌. அவர்‌ ' ்‌ | 


சிறப்புக்குக்‌ காரணமானவர்‌ திருஞான சம்பந்தர்‌. 


ப ஞானசம்பந்தர்‌ தம்மைத்‌ தமிழோடு சேர்த்து அற்‌, ஞாண 


்‌ a சம்பந்தர்‌ என்று கூறிக்கோள்ளுகிறார்‌. அடைமோழிகள்‌ இரு ' 


வகையில்‌ வழங்கும்‌. இயைபினமை நீக்கல்‌. பிறிதின்‌ இயைபு 


ஞானசம்பந்தர்‌. தமிழர்‌ தலைவர்‌. தமிழ்ப்‌ பண்பைப்‌. பாதுகாத்த . ஸி 


எழுத்துப்பேறாகக்‌ கோண்டு . தமி எனப்‌ பிரித்து முதல்வன்‌, 


ல்‌ இறைவன்‌ எனப்‌ பொருள்‌ கூறலாம்‌. * தமியருள்‌ என இலக்‌ | 
... தியமும்‌ கூறுகிறது. கடவுளை உணர்ந்தமோழி, கடவுள்‌. ' | 


உணர்ச்சி ஊட்டும்‌ மோழி என்று உலகினருக்கு அறிவிப்பதற்கு: : | 


இயற்கைக்கும்‌ தமிழுக்கும்‌ . மிகச்‌ றச்‌ ஈடுபாடுண்டு, 


சம்பந்தர்‌ குணத்தில்‌ சிறந்த மக்களின்‌ பொருப்புவாய்ந்த 


500 


* மானினேர்விழி மாதராய்‌ * என்ற பாடல்‌. மூன்றாவது சோல்லு 
கிறபடி ௩டப்பவரே சிறந்த தலைவர்‌. ஞானசம்பந்தர்‌ அத்தன்மை 
யின ரென அவர்‌ பாடல்‌ விளம்பும்‌. சோன்னபடி ௩டந்துகாட்ட - 
உன்‌ திருவடிகளில்‌ என்னைச்‌ சேர்த்துக்கோண்டு அருள்சேய்‌ 
என்று கூறுகிறார்‌. 


தமிழ்‌ தத்துவ அமைப்புமோழி. திருஞானசம்பந்தரே முதன்‌ 
முதலாக தத்துவத்தை அடிப்படையாகக்கூறி விளக்கினர்‌. 
பிற தத்துவமுறைநூல்கள்‌ விளக்காத முறையில்‌ பாடினார்‌. 
முத்தன்மையில்‌ இறைவன்‌. விளங்கும்‌ உண்மையை - சைவ 
சித்தாந்தத்தை முதன்முதல்‌ வழங்கினார்‌. . 


தமிழர்கள்‌ * யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளீர்‌ £ என்ற பரந்த 
மனப்பான்மையினர்‌. £ வாழ்க அந்தணர்‌ வானவராரினம்‌ ” 


என்ற பாடல்‌ அதனைப்‌ பிற்காலத்தே விளக்கவந்தது. அருண 


கிரியாரும்‌ முப்பாற்‌ சோல்‌ கவிதையின்‌ மிக்கதேன்று திருக்‌ 
குறளுக்கு மேம்பட்டதாகக்‌ கூறினர்‌. பரந்த மனப்பான்மையில்‌ 
தமிழ்‌ ஞானசம்பந்தர்‌ என்று கூறினர்‌. 


திருக்குறட்‌ கருத்தை விளக்கினார்‌ ஞானசம்பந்தர்‌. * உரன்‌ 
என்னும்‌ தோட்டியான்‌ என்ற குறளில்‌ வரும்‌ “ஓர்‌ ஐந்து 
என்பதற்கு விளக்கமாகத்‌ * தொண்டர்‌ அஞ்சுகளிறும்‌ ” . என்று 
கேதார பதிகத்தில்‌ கூறிச்சேல்கிறார்‌. இவ்வாறு முற்கால 
கருத்துக்களை விளக்கிப்‌ பாடுதலின்‌ தமிழ்‌ ஞானசம்பந்தர்‌ என்று 
கூறிச்சேன்றனர்‌. ஆதலின்‌ சிவனடியே சிந்தித்து தமிழர்‌ ௩ல்‌ 
வாழ்வினைப்‌ பேற ௩ல்லிலக்கணமுண்டாக்கிப்‌ பண்பாட்டை 
வளர்த்த சிறந்த தலைவர்‌ - தமிழகப்‌ பேரியார்‌ தமிழ்‌ ஞான 
சம்பந்தர்‌ எனக்கூறலாம்‌. 


சோல்லின்‌ செல்வர்‌, டாக்டர்‌, திரு. இ. 1. சேதுபிள்ளை 


ந.ம, B.L,, D. Litt., அவர்கள்‌ (தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, 


சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, சேன்னை. *' புகலியர்கோன்‌ ”” 


... என்பதுபற்றிச்‌ சோற்போழிவாற்றியதன்‌ சுருக்கம்‌. 


இன்று சம்பந்தர்‌ திருநாள்‌. திருஞான சம்பந்தருக்கும்‌ 
குருஞானசம்பந்தருக்கும்‌ உள்ள தோடர்பு பேரிது. குருஞான 


கா சம்பந்தர்‌ வரலாறு பாண்டி நாட்டில்‌ துவங்கி சோழ நாட்டிற்கு 
துன்‌ 7 


வந்த பெருமை உடையது. திருஞானசம்பக்தர்‌ வாழ்வு சோழ 

காட்டில்‌ தோன்றி பாண்டிகாட்டில்‌ பேருமை பேற்றுச்‌ சிறப்பு 
்‌ வாய்ந்தது. * பாண்டிநாடும்‌ சோழநாடும்‌ சைவத்திற்கு இருகண்‌ 
கள்‌ என்று சோல்லலாம்‌. பாண்டிகாட்டூப்‌ புலவர்களை சோழ 

நாடு வரவேற்றது. தமிழ்‌ நாட்டின்‌ எப்பாகத்தில்‌ இருந்தாலும்‌ 

அவர்கள்‌ தமிழுக்கும்‌ சைவத்துக்கும்‌ தோண்டு சேய்பவர்கள்‌ 

ஆவர்‌. *சீர்திகழ்காழி £ என்று தேவாரமே சோல்லுகிறது. 

சீர்காழி. இன்று : சிதைந்து சீகாழி என்று எழுதப்படுகிறது. 
ட்‌ திருத்துதற்குக்‌ காசுபணம்‌ தேவையில்லை. ஆசைதான்‌ . 
வேண்டும்‌. . அதுகூட இல்லை அரசினர்க்கு. சம்பந்தர்‌ தோன்றா 
விடின்‌ சைவ சமயம்‌ எக்ரிலை அடைந்திருக்குமோ? அவரே 
சைவத்தை நிலைகாட்டிய பேருமைக்குரிய அருட்‌ சான்றோர்‌ 
எனலாம்‌. 


தமிழ்‌ மயமான - தமிழின்‌ சாரமான தமிழ்ச்‌ சுவையை 
வடித்தேடுத்த காரணத்தால்‌ தமிழ்‌ ஞானசம்பந்தர்‌ எனப்‌ 
பட்டனர்‌ என்ற கருத்து வரலாற்றில்‌ பொருந்துகிறது. சிறந்த 
தமிழ்த்‌ தோண்டர்‌ - ஞானசம்பங்தர்‌ * நாளும்‌ இன்னிசையால்‌ 
தமிழ்‌ பரப்பும்‌ £ சிறப்பைத்‌ தமக்கே உடையவர்‌. தமிழுக்கு 
உயிராக இருந்த ஞானசம்பந்தர்‌ எனலாம்‌. சம்பந்தரைப்‌ 
புகலியர்‌ கோன்‌ என்கிறது பெரியபுராணம்‌. புகலி, சீர்காழியின்‌ 
பன்னிரண்டு திருப்பேயர்களில்‌ ஒன்று. சீர்காழியைப்போல 
! வேறு எந்த ௩கருக்கும்‌ பன்னிரண்டு பேயரில்லை. அதனால்‌ 
.... காழியின்‌ பெருமை புலனாகிறது; சிறப்பு வாய்ந்த சீர்காழிக்குப்‌ 
ச்‌ பல காரணங்களால்‌ பல பேயர்‌ வழங்கலாயிற்று. 


இஃ பன்னிரு பேயரில்‌ புகலி ஒன்று. புகல்‌ - என்பத 
--. -னடியாகப்‌. பிறந்த சோல்‌ புகலி. புகல்‌ - அடைக்கலம்‌. 
ந்‌ £புகலுண்டோ - அடைக்கல முண்டோ புகலோடூ இகரம்‌ 
௩... சேர்க்து- புகலி ஆயிற்று. புகல்தருவது புகலி. அடியவருக்கும்‌ 
| ஆன்றோருக்கும்‌ அடைக்கலம்‌ தருகிறது. வானவர்கோன்‌ 
இந்திரனுக்கு அடைக்கலம்‌ தந்தது. சூரன்‌ அக்கிரமத்தால்‌ 
துன்புற்ற இந்திரன்‌ இந்திராணியோடுூ சீர்காழியில்‌ புகலடைக்து 
'வாழ்ந்ததைக்‌ கந்தபுராணம்‌ கூறுகிறது. “புகலி” என்று 
பெரியோர்‌ அமைத்துள்ள சோல்லழகு அறிதற்குரியது. அங்கு 
வாழ்ந்த சைவ சமயநேறியாளர்‌ ஞான சம்பந்தர்‌. * பூம்புகலூர்‌ 
மேவிய புண்ணியனே உன்னுடைய போன்னடியை அடைந்தேன்‌” 


| 
pe 
இ ட 
இ ம்‌ 
[21] 
|. 
3 

bay 
> 
இ 
ப்‌ 

i 


்‌ என்று. பறப்பது. பகன்‌ பெரியோர்கள்‌ புக ஏற்ற இடமாக: | 
விளங்கியது, அவ்வூர்‌ ஞானசம்பந்தரை : ஏற்று அடைக்‌ i 
_ கலக்தந்து ... சிறப்பித்தது. ராரா அக்க ருக்கு சம்பந்தர்‌. 2 
- வாயிலாக அடைக்கலம்‌ தந்தது. i 


த * பூழியர்‌ கோன்‌ வொப்போழித்த புகலியர்கோன்‌ பூழியர்‌. . 
கோன்‌ பாண்டியன்‌. தமிழ்‌ சிறக்கின்ற முறை, தமிழின்‌. ல 
சோல்லாட்சி முறை அழகுற அமைக்துள்ளது. புகல்‌ பல 
_புகலியர்‌. மதுரை ன்ப ப அச்வ 


15 வாழியரோ வாழி ... ... கழ்தரும்‌ வையையார்‌ 


கோமான்‌ தன்‌ தோல்குலமே '' (என்பது சிலப்பதிகாரம்‌) 


 வையையார்‌ கோமான்‌ - மதுரையார்‌ கோமான்‌ கோற்கையார்‌. | 
கோமான்‌ என வழங்கிய வழக்கு அறிதற்குரியது. அதுபோல... ்‌ 
புகலியர்‌ என வழங்கினர்‌. புகலி அவரால்‌ பேருமை அடைந்தது... 
மக்கள்‌ பேருமை பேற்றனர்‌. 


- வீட்டுலகம்‌ -தரும்‌ வேந்தன்‌ பேரியவனா? நாட்டுலகாளும்‌ 
அரசன்‌ பெரியவனா? என்ற வினாவிற்கு விடையளிக்கிறது 
சிலம்பு. “அந்தமில்‌ இன்பத்து அரசாள்‌ வேந்து” பூகலியர்கோன்‌. 
- பூழிய்கோனின்‌ வேப்போழித்த இடத்திலிருந்து பேச்சைத்‌. 
. துவங்குகிறேன்‌. மன்னனின்‌. கோய்‌ தீர்க்க மதுரை சேன்றார்‌. 
சம்பந்தர்‌. அவர்‌ பாண்டி நாட்டில்‌ சேய்த அருமைச்சேயல்‌ 
களும்‌ குற்றாலத்தில்‌ ' பாடியவைகளும்‌ சிறப்புள்ளவை. இன்று 
- பாண்டியகாட்டார்‌ வழங்கும்‌ சோற்களில்‌, மதுரையில்‌ அன்று 
: திருஞானசம்பந்தரால்‌ தேவாரத்தில்‌ பாடப்பட்ட சோல்‌ 
 ஒன்றுளது. நான்‌ . சேன்னை மேடையில்‌ பேசும்போது . 
_அச்சோல்லைப்‌ பயன்படுத்தினேன்‌, * பைய * என்ற அச்‌ 
சொல்லுக்குப்‌ பொருள்‌ ' புரியாமல்‌ திகைத்தார்கள்‌. பலர்‌. . - ; 
சென்னையின்‌ சிறுமை அப்போழுதுதான்‌ விளங்கிற்று. தமிழ... 
கத்தின்‌ - தலை௩கரத்தில்‌ - சென்னையில்‌  அச்சோல்லுக்குப்‌ ்‌ 
போருள்‌ அறத்‌ ஒருவர்‌ - இலக்கியத்தில்‌ அச்சொல்‌ . 
வழங்குகிறதா? . என்றார்‌. அந்த நல்ல தமிழ்ச்சோல்‌ 
திருஞானசம்பந்தர்‌. “கூறினார்‌. சமணர்‌, சம்பந்தர்‌ இருந்த மடத்‌: , 
திற்குத்‌ தீவைத்த காலை, அவர்‌, அக்கோடுமை ) பாண்டியனையே 
ம்‌. தன்‌ அ ர. ஸ்ட ம்பா 


ட்‌ 


25: ஆண்டுகளுக்குமுன்‌ கான்‌ . கூறியபோது விளங்கவில்லை. 


“5 மாரிலங்கா வலனாவான்‌ மன்னுயிர்காக்‌ குங்காலைத்‌ 
தானதனுக்‌ கிடையூறு தன்னால்தன்‌: பரிசனத்தால்‌ 
ஊனமிகு பகைத்திறத்தால்‌ கள்வரால்‌ உயிர்தம்மால்‌ 
ஆனபயம்‌ ஐந்துந்தீர்த்‌ தறங்காப்பான்‌ அல்லனோ ? :: 


என்று மன்னவன்‌ கடமைகளை அழகுற விரித்துரைக்கிறார்‌ ் 
சேக்கிழார்‌. . 


அறமாகிய. கோட்டையில்‌ நாட்டை ஆளுபவன்‌ காவலன்‌. 


இடம்‌ தந்தான்‌ பாண்டியன்‌. மதுரையைச்‌ சூழ்ந்து 8 மலைகள்‌ 
உண்டு. அங்குத்தியானம்‌ சேய்பவர்களுக்குப்‌ பிறவிக்கோடுமை 


பரங்குன்றம்‌ முதலியன அம்மலைகள்‌. மற்றவற்றிற்குப்‌ பேயர்‌ 
தேரியவில்லை. ஆனைமலையைத்‌ தேவாரம்‌ அழகாகக்கூறுகிறது. 
எட்டுமலைகளையும்‌ 'பற்றிக்கோண்டு பகல்‌ முழுவதும்‌ தவம்‌ 
செய்வார்போலிருந்து இரவில்‌ தந்திரத்தால்‌ காவலனைத்‌ 
தங்கள்பால்‌ ஈர்த்தனர்‌. இயல்புக்கு மாறாக உபதேசம்‌ 
செய்தனர்‌. மந்திரத்தால்‌ பலிக்காவிட்டால்‌ கைத்திறனால்‌ 


ல பாண்டியனுக்கு ஆக ” என்று . பாடுகிறார்‌. . பைய - மெல்ல. A 
என்பது போருள்‌. இன்று அது மேல்ல மேள்ள என்றாகி. மொள்ள டி 
எனக்கோடுக்‌ தமிழ்ச்‌ சோல்லாக வழங்குகிறது. தில்லையிலும்‌ ) 


இப்போது தில்லை மக்கள்‌ தேரிந்துகொண்டிருக்கலாம்‌. சம்பந்தர்‌ :: 
காலத்தில்‌ வழங்கிய சோல்‌, ௩ல்ல சேந்தமிழ்ச்சோல்‌. இன்று 
- - கோடுந்‌ தமிழாக வழங்கப்படுகிறது. சம்பந்தர்‌ தீயை அவன்‌ . 
மேல்‌ ஏன்‌ ஏவினார்‌ ? காவலன்தான்‌ நாட்டில்‌ ௩டக்கும்‌ நன்மை - 
- தீமைகளுக்குப்‌ போறுப்பாளி. 


்‌... அறத்தையே கோட்டை கட்டிக்‌ காப்பவன்‌, தீயவர்‌ இருக்க . 


- இல்லை.” அந்த மலைகளில்‌ சமணர்கள்‌ வசிக்க இடம்‌ தந்தான்‌. . 


சேய்து “காட்டினர்‌. எறும்புக்கும்‌ தீங்கு சேய்யமாட்டோம்‌ . 


- என்று: ஏட்டிலே எழுதிய சமணர்கள்‌, அன்புநேறியில்‌ வாழ்கின்ற 
அடியவர்‌ பேருமக்கள்‌ இருந்த மடத்திற்கே தலைப்‌ ம 
என்று வைத்தனர்‌.  கொடியாரை;வேக்தோறுத்தல்‌ * அன்னோ 
- மன்னவன்‌ அறம்‌. சமணர்‌ கோடுமைக்கு அரசன்‌ இடமளித்ததால்‌ 
கன்னிநாடு கட்டழிந்து நின்றது. இறைவன்‌ பப 

ஏவிப்‌ பூழியர்கோனைத்‌ திருத்த ஏவினார்‌. 1. 


ன “ஞானசம்பந்தர்‌ தம்மைப்‌ . பாடினார்‌ என்றும்‌ சுந்தரர்‌ 
...... போன்னைப்‌ பாடினார்‌ என்றும்‌ அப்பன்‌... என்னைப்‌. பாடுவான்‌” க 


504 
என்றும்‌ கடவுள்‌ கூற்றாக இக்கால மக்கள்‌ குறையாக எண்ணு 
கிறார்கள்‌. தான்‌ என்னும்‌ ஆணவம்‌ உடையவர்‌ ஞானசம்பந்தர்‌ 
என்பதுபோல எண்ணுவார்கள்‌. “நான்‌ ஆண்டவன்‌ கையில்‌ 
ஓர்‌ கருவி. எல்லாம்‌ ஆண்டவன்‌ சேயலே என்று எண்ணுபவர்‌ 
சம்பந்தர்‌, ஆனைமலையை அடைந்தபோழுது - சமணரை வேன்ற 


பின்னர்‌, இவர்‌ சிறுவனாய்‌ மதலையாய்‌ உள்ளனரே ' இவருக்கு 


என்ன தீங்கு நேருமோ என்று பரிவினாலும்‌ அன்புள்ளத்தாலும்‌ 
அஞ்சினாள்‌ பாண்டிமாதேவி. ௩னன்றோ குலச்சிறையாரை 
ஏவி ஞானசம்பந்த வள்ளலை அழைத்துவரச்‌ செய்தேன்‌ 
என்றேண்ணினாள்‌. அவள்‌ அச்சத்தால்‌ விளைந்த மேய்ப்பாட்டைக்‌ 


- கண்ணுற்ற சம்பந்தர்‌ அப்போது, 


“ மரனினேர்‌ விழி மாதராய்‌ வழுதிக்கு மாபேருந்தேவிகேள்‌ 
பானல்வாய்‌ ஒரு பாலனீங்கிவன்‌ என்றுநீ பரிவேய்தீடேல்‌ 
ஆனைமாமலை ஆதியாய இடங்களிற்‌ பல அல்லல்சேர்‌ 
ஈனர்கட்‌ கேளியேன்‌ அலேன்‌ திருஆலவாய்‌ அரனிற்கவே. ' 


என்று பாடினார்‌. நான்‌ எளியவன்‌ அல்லன்‌. ஆனைமலை 
ஆண்டவனின்‌ ஆற்றல்‌ - சிவனாற்றல்‌ எனக்கு இருக்கிறது. 


'இது அவன்‌ பணித்த பணி. இந்த ஈனர்கட்கு கான்‌ எளியவன்‌ 


அல்லேன்‌ என்று கூறுகிகுர்‌. 


* ஆதியாய ? என்ற சோற்றோடர்‌ ஏனை ஏழு மலைகளையும்‌ 
உணர்த்துகிறது. திருஞானசம்பந்தர்‌ தம்‌ கேஞ்சில்‌ கைவைத்து 
“ அரன்‌ நிற்கவே ” என்று பாடி. யிருக்கவேண்டூும்‌, அவர்‌ தம்‌ 


“பெருமையை உணர்ந்தவர்‌. ஆண்டவன்‌ தன்னைக்‌ கருவியாகக்‌ 


கொண்டவர்‌ என்ற உண்மையை உணர்ந்தவர்‌. இயற்கையில்‌ 
இறைவனைக்‌ கண்டவர்‌ சம்பந்தர்‌. திருமுருகவேள்‌ அவர்கள்‌, 
இயற்கையில்‌ இறைவன்‌ உலகம்‌ கண்டார்‌ என்று தம்‌ பேச்சில்‌ 


கூறினார்கள்‌. குற்றாலம்‌ இயற்கை ௩லம்‌ வாய்ந்த ஓர்‌ இடம்‌: ட்‌ 


அதற்கு 2 பதிகங்கள்‌ உள்ளன. திருக்குற்றால மலை அழகு! 
சோலை அழகு, வான௩தி அழகு, அருவி வீழ்‌ அழகு இவற்றைக்‌ 
காட்டி இறைவனிடத்து வழிப்படுத்துகிறார்‌. குற்றாலத்தில்‌ 
குரங்குகள்‌ அதிகம்‌: பாபகாசம்‌ குரங்கே பாறை விட்டு 
இறங்கே என்றும்‌ குற்றாலத்துக்‌ குரங்கே கோம்பைவிட்டு 
இறங்கே என்றும்‌ சிறுவர்கள்‌ விளையாட்டாகக்‌ கூறுவர்‌. 


குற்றாலத்தில்‌ வானரங்கள்‌ அதிகம்‌. வானரங்களைக்‌ கண்டால்‌ 


505 


சிறுவர்களுக்கு ஓர்‌ மகிழ்ச்சி. பிள்ளைப்‌ பிராயத்திலே திருஞான 
சம்பந்தர்‌ வானரங்களைக்‌ கண்டால்‌ விடுவதில்லை. . தமது பாடல்‌ 


களிலே அவைகளைப்பற்றிப்‌' பாடினார்‌. இவர்‌ சிறுவர்‌ என்ப. oe 
தற்கு இது ஒரு .அகச்சான்றாகலாம்‌. யானைகளைக்‌ கண்டாலும்‌ 


சிறுவர்களுக்கு விளையாட்டாக இருக்கும்‌. அதன்‌ பேருத்த 


கால்களும்‌ முறம்போன்ற காதுகளும்‌ அவர்களுக்கு வியப்பை : 


ஊட்டலாம்‌. யானையைக்கண்ட சிறுவர்கள்‌ அதனை அகலாது 
அணுகாது தீக்காய்வார்போல அதனைச்‌ : சூழ்ந்து சேல்வர்‌, 
உளநால்‌ ஆசிரியர்‌ இதனை ஆராய்கின்றனர்‌. காளத்தி சேன்றார்‌ 
திருஞான சம்பந்தர்‌. கண்ணபிரான்‌ வழிபட்ட திருத்தலம்‌ 
காளத்தி. அங்கே கருங்குரங்கு அதிகம்‌. தேவாரத்தைக்‌ 
கோண்டு அந்தக்காலத்தில்‌ எந்த எந்த ஊரில்‌ எந்த வகையான : 
இயற்கை சிறந்திருந்தது என்றறியலாம்‌. 


கல்ல திரநின்று கருமந்தி விளையடும்‌ காளத்தி மலையே * 
என்று கூறி, * கல்லதிர” என்ற சோற்றோடரால்‌ மலைவளத்தை 
அழகாகக்‌ கூறுகிறார்‌. குற்றாலத்தில்‌ குரங்கு சந்ததியாக இன்று 
வாம்வனவும்‌ வாழைத்‌ தோட்டத்தில்‌ வயிற்றில்‌ கட்டிய குட்டி 
யோடு சேன்று விருந்து உண்கிறது. 


மலையார்‌ சாரல்‌ மகவுடன்‌ வந்த மடமந்தி 
குலையார்‌ வாழைத்‌ தீங்கனி மாந்தும்‌ ': 


மாந்துதல்‌ - வயிறார உண்ணுதல்‌. குற்றால மலையின்‌ முதலிரண்‌ - 2a 


டடியில்‌ இயற்கை வளத்தைக்‌ கூறிப்‌ பின்னிரண்டடிகளில்‌ 
இத்தகைய சிறப்பு வளமிக்க மலையிலிருக்கிறான்‌ இறைவன்‌. 
அங்கு ஆண்டவன்‌ குறும்பலாவின்‌ கீழ்‌ உறைந்திருக்கிறான்‌. 
வழிபடும்‌ ஆண்களும்‌ பேண்களும்‌ பூமணம்‌ சூழச்‌ சேல்லு 
கின்றனர்‌. மலர்தூவி வழிபடுகின்றனர்‌. அதனைக்‌ கண்ட யானை 


நானும்‌ இவ்வாறு வழிபடுவேன்‌ என்று மேலே சேன்று வேங்கை : | 
மரத்தினடியில்‌ நின்று வேங்கையின்‌ பொன்னிற மலர்களைக்‌ | 
கோத்துக்‌ கொத்தாகப்‌ பறித்து இறைவன்‌ இருக்கும்‌ குறும்பலா | 


விற்குப்‌ ட்டன சேன்று தூவி வழிபடுகின்றது. 


“நறுந்தண்‌ மலர்க்‌ கோத்தை  மத்தகத்தேந்தி, பிடியும்‌ ' 
களிறும்‌ உடன்‌ வணங்கும்‌ குறும்பலாவே *' என்று பாடுகிறார்‌ : 
திருஞானசம்பந்தர்‌. அங்கு வாம்‌ யானைகளும்‌ வ கக்‌ 


ன்‌. வழிபடும்‌ காட்சியினைத்‌ தம்‌ கவித்திறத்தினால்‌ காட்டுகின்றார்‌. 
்‌்‌ _ இயற்கையில்‌ இறைவனைக்‌ காட்டிய பேருமையே அவரைத்‌ 
ர தமிழ்‌ ஞானசம்பந்தர்‌ என்று பேசவைத்தது. 


-.. . திருஞானசம்பந்தரின்‌ தேவாரம்‌, அருளுணர்ச்சி ஊட்டும்‌ 
. சிறந்த சேல்வத்தைத்‌ தரும்‌ இலக்கியச்‌ சேல்வம்‌. சீர்காழியில்‌ . 
- அம்மை *அமுத ஞானம்‌ ? குழைத்தூட்டத்‌ திருமுலைப்பால்‌ 
ட. உண்ட பெருமான்‌ ஞானசம்பந்தர்‌. இறைவன்‌ அருள்‌ பெற்றவர்‌. 
இறைவன்‌ அருளால்‌. ** உவமையிலாக்‌ கலைஞானம்‌ உணர்வரிய 
இஃ மேய்ஞ்ஞானம்‌ ள்‌ கைவரப்பேற்றால்‌ தான்‌ ஞானசம்பந்தர்‌ போன்று. 
_- ஞானசம்பந்தராகத்‌ திகழ முடியும்‌; . சம்பந்தர்‌ பாடலில்‌ தோல்‌ 
ட... காப்பிய மணம்‌ உள்ளது. அவர்‌ நூல்களை ஓதாமலே கலை 
| ஞானத்தால்‌ உள்ளத்திலே சேர்க்திருந்தன அவை. பாட்டின்‌ 
-' போக்கால்‌ சுந்தரரையும்‌ சம்பந்தரையும்‌ பிரித்துக்‌ காட்டலாம்‌. 
சுந்தரர்‌ வருந்திக்‌ கற்றவர்‌. சம்பந்தரோ ஆண்டவன்‌ அருளால்‌: 

. சிறுவயதில்‌ அருந்தமிழ்‌ பாடினார்‌. அத்தகைய சேல்வர்தோன்‌ றிய 
_ சீர்காழியின்‌ பேருமை எல்லாம்‌ விளங்கவேண்டும்‌. உண்மைக்‌ 
கருத்துக்கள்‌ மக்கள்‌ உள்ளத்திலும்‌ கருத்திலும்‌ பரவிப்‌ பண்‌ 
பாடு தோன்றிச்‌ சிறந்த சேறி விளங்கவேண்டும்‌. 


RAE 


மூன்றாம்‌ நாள்‌ - திருநாவுக்கரசர்‌ திருநாள்‌ - 


91-— 5-58. சனிக்கிழமையன்று திருப்புகழ்‌ மணி; 

திரு. 1. 1/4. கிருஷ்ணசாமி அய்யர்‌ ந. ., 8. ட. அவர்கள்‌ 
- *சுமயாசாரியர்கள்‌ ”” என்பது பற்றிச்‌ சொற்பொழிவாற்றி 
... .யதன்‌ சுருக்கம்‌. 


ணாரா, 
நடந்த MoE 
| ப்ர 


- பாலவயதிலேயே கவி யேனப்‌ ல்‌ பேற்றவர்‌ திருஞான 
' சம்பந்த மூர்த்திகள்‌. கவிகளில்‌ பாலகவி என்றும்‌ முதியகவி 
சன்றும்‌ ' வேறுபாடில்லை. இருப்பினும்‌ சிறப்பாகக்‌ கூறப்‌ . 

- பெறுவதால்‌ இங்ஙனம்‌ . நாம்‌ அழைக்கின்றோம்‌. கவிபாடும்‌ 
. தன்மையில்‌ இளமையிலேயே. சிறக்திருந்ததால்‌ இராமநாதன்‌ 
... சேட்டியார்‌ அவர்கள்‌ பாலகவி என்ற பட்டமுடையவராகத்‌ 


மயாசாரியர்‌ ஈ௩மக்குத்‌ திருமுறைகளில்‌ கூறியிருப்பது 


வடட க ல்‌ என்ற ஒன்றுதான்‌. 


= 'சிவனடியார்களைப்‌ பார்த்துத்‌- தாமும்‌ அவர்கள்போல இறையை. ்‌ 


ன்‌. திகழ்கின்றார்‌. பாலகவி எனப்பட்ட சம்பந்தர்‌ முதல்‌ மற்ற. 2] 


்‌ ர ரர. ர்க ஆனந்த. வாழ்வு வாழ. முடியுது 
... அவ்வாறு ஒவ்வோரு மனிதனும்‌ வாழ விரும்ப வேண்டும்‌. : ம 
. எப்போதும்‌ அழுதுகோண்டே யிருக்கலாகாது. அதனால்தான்‌ 


நால்வரும்‌ ௩ம்மை நோக்கி, ஆண்டவனருளைப்‌ பெறுங்கள்‌. 


ஆனந்தக்‌ கடலிலே திளையுங்கள்‌. - அவன்‌ ஆனந்த சொரூப - ்‌ 
மாக : இருக்கின்றான்‌. . ௩மது துன்பங்களை ஓழிப்பவன்‌. 
இன்பத்தைத்‌ தருபவன்‌, அசுரர்களை ஒழித்தவன்‌ என்றேல்லாம்‌ 
திருமுறை வாயிலாக அறுவுறுத்துகின்றார்கள்‌. மனிதர்கள்‌ 
உள்ளத்தில்‌ இறைவன்‌ ஆனந்தமயமாக இருக்கின்றான்‌. ' 
“நித்யானந்தமாகி நிஷ்களங்கமாகி, ௩ம்மில்‌ ஒருவனாக இருக்‌ 
கின்றான்‌. £ ஆண்டவனிடத்தில்‌ அன்பு காட்டின்‌ அவன்‌ ௩மக்கு 
"அன்பு காட்டுவான்‌. அன்புருவாகவே இருக்கின்றான்‌ 
ட்‌ ஆண்டவன்‌. தவல்‌ ண்ட 


... இந்த அன்பையே பக்தி யேன்கிறோம்‌. . கீதையில்‌ கண்ண . 
பிரான்‌ அர்ச்சுனனைப்‌ பார்த்துக்‌ கூறுகின்றான்‌. i வ 
பக்தியில்லாமல்‌ என்னை யாரும்‌ அடைய முடியாது” . என்‌ 
கின்றான்‌. இதைத்தான்‌ அருணகிரியாரும்‌ பக்தியால்‌. யான்‌ 
உன்னைப்‌ பலகாலும்‌ பற்றியே மா திருப்புகழ்பாடி , என்று 
்‌. சோல்கின்றார்‌. அவன்‌ இருக்கும்‌ உள்ளமுடைய இவ்வுடலை 2. 
* ஊன்‌ நிறைந்த பாண்டமிது என்றார்‌ பத்ரகிரியார்‌. உலகில்‌ சக்தி... 
என்று கூறப்படுவது என்ன? அதுதான்‌ வலிமை. சத்தியாய்ச்‌ 
சிவமாகித்‌ தனிப்பர முத்தியாகி, என்றார்‌ ஒரு பேரியவர்‌. அந்தச்‌ 


. சக்தியுடன்‌ இருக்கும்‌ ஆண்டவனை ஈ௩மது உள்ளத்தில்‌ அழியாது 


நினைவு வைத்துக்‌ கோள்ளல்வேண்டும்‌.. * உங்களுக்குத்‌ 
தீர்க்கமான செளக்யம்‌ வேண்டுமானால்‌ ஆண்டவனை மறவாமல்‌ 
வழிபடுங்கள்‌, என்பார்கள்‌ பேரியோர்கள்‌, அதற்கு ௩ாம்‌ என்ன: ்‌்‌ 
- செய்யவேண்டும்‌ ”. அடிக்கடி “ சிவாய௩ம * ்‌. என்று உச்சரித்துக்‌ ' 
கோண்டேயிருந்தால்‌ அவனது ரூபமும்‌, :  நீங்காமலிருக்கும்‌.. 
-. £ இசை ௩ம்மை . ஆண்டவனது திருவடிகளுக்கு இழுத்துச்‌ சேல்‌ 
_ கிறது. சப்தஸ்வரங்களும்‌ இந்த அடிப்படையிலே : ஒலிக்‌... 
கின்றன. “நாதமே வடிவாக உள்ளவன்‌ இறைவன்‌. . எல்லாம்‌ .. 
உனதுமயமே என்கின்றன வேதங்கள்‌” என்று சங்கராத்காரியான்‌ 
ல வ கூறுவார்கள்‌. ப்‌ 


ராம்‌. ராம்‌ என்று கழே. விழுந்தான்‌. ஹம்சன்‌, என்‌; 


்‌. ள்‌ ரர ls இதைத்தான்‌. திட போடக்‌, ப 


508 
சாக்ஷாத்பரம்‌ போருளை எப்போதும்‌ நினைவில்‌ வைத்துக்கோள்ள 
வேண்டும்‌. இதை நால்வருள்‌ ஒருவராகிய நாவுக்கரசர்‌ “இரு 
நிலனாய்த்‌ (தீயாகி நீருமாகி இயமானனாய்‌ எறியும்‌ காற்றுமாகி 
ஆகாசமாகி, அட்டமூர்த்தியாகிப்‌ பேருகலமும்‌ சுற்றமும்‌ 
பெண்ணும்‌ ஆணும்‌ பிறவுருவும்‌ தம்‌ உருவும்‌ தானேயாகி 
நிமிர்‌ புன்சடையடிகள்‌ நின்ற தன்மையைக்‌ கூறுகின்றார்‌. 
மந்திரங்கள்‌ இதனையே குறிக்கின்றன. சிவனை இன்ன இடத்தில்‌ 
இருக்கின்றான்‌, இன்ன இடத்திலில்லை என்று கூறமுடியாது. 
எந்த இடத்தில்‌ நாமங்களை ஜபிக்கின்றோமோ, அந்த இடத்தில்‌ 
தோன்றி நமக்கு . அருள்‌ வழங்குவான்‌. சிவனும்‌ சக்தியும்‌ 
மனிதனுக்கிருக்கும்‌ இரண்டு கைகளைப்போல, அதாவது 
இடதுகை, வலதுகை போல, தோடுடைய சேவியன்‌” என்று 
முதலாவதாக எழுந்த கவித்துவம்‌ ஆண்டவனது திரு க்கருணை 
யால்‌ எழுந்ததே. அதை முதலிற்கோண்டவையே திருமுறைகள்‌. 


நண்ணினார்‌ வினைகள்‌ தீர்ப்பார்‌ $௩னிபள்ளியடிகளாரே, 
என்கிறது திருமுறை. நாவுக்கரசர்‌ * மனத்‌ தகத்தான்தலை 
மேலான்‌ வாக்கினுள்ளான்‌ வாயாரத்‌ தன்னடியே பாடும்‌ 
தொண்டர்‌ இனத்தகத்தான்‌ * என்று இயல்பைக்‌ கூறுகின்றார்‌. 
௩ம்‌ வாக்கிலிருப்பதால்‌ ௩மசிவாய என்று அடிக்கடி கூற 
வேண்டும்‌ என்று முன்பே சோன்னேன்‌. அந்த வாக்கு 
தேய்வீக வாக்கு. அந்த வாக்கை உபயோகித்தால்‌ அவன்‌ 
கருணைக்குப்‌ பாத்திரமாகலாம்‌. ஒரு இடத்தில்‌ அப்பர்‌ * ஓசை 
ஒலியேலாம்‌ ஆனாய்‌ நீயே, உலகுக்கு ஒருவனாய்‌ நின்றாய்‌ நீயே” 
என்றார்‌. : அவனை நினைக்க, ௩ஈமது மனமும்‌, வாக்கும்‌, சுத்த 
மடையும்‌. ஓம்‌ ௩மசிவாய, என்று கூறவேண்டும்‌. கடலில்‌ 
பாய்ச்சியபோதுகூட அப்பர்‌ “ ௩ற்றுணையாவது ஈமசிவாயவே” 
என்றே சொல்கின்றார்‌. அதுபோல நாமும்‌ எப்போதும்‌ மறக்க 
லாகாது. ஏதோ எனக்குத்‌ தேரிந்தவரையில்‌ சோன்னேன்‌. 
ஸ்ரீலஸ்ரீ குருமகாசக்கிதானத்திலே அடிக்கடி இலை போன்ற 
களை கூறி இன்பத்திலே திளைப்பார்கள்‌. 


எல்லாவற்றிற்கும்‌ அவனே துணை. நாமத்தைக்‌ கூறுதலே . 
ஜெபம்‌. * ஜெபமாலை தந்த சற்குரு௩ாதா ' என்றார்‌ அருணகிரி 
நாதர்‌. உலகைப்‌ படைத்த: அவனேயின்பம்‌. கருணைக்கடல்‌, 


509 


பேரின்பம்‌. உய்யும்‌ வழி எல்லாம்‌ அவனே. இவ்வாறு ஜேபிக்‌ 
கின்றவர்களே சீவன்‌ முக்தர்கள்‌. இங்குள்ள எல்லோரும்‌ சமயாச்‌ 
. சாரியர்கள்‌ கூறியபடி பஞ்சாக்ஷரத்தை ஜபித்து 'சீவன்‌ முக்தர்‌ 
களாக வேண்டும்‌ என்பதே. என்‌ விருப்பம்‌. . ஓம்‌ நமசிவாய 
என்ற ஒரே மந்திரமே எல்லாத்‌ துன்பங்களையும்‌, எல்லாக்‌ கவலை 
களையும்‌ நீக்கவல்லது. * காருண்ய காபாலமூர்த்தே ” கைலாஸ்‌ 
வாஸா, சந்த்ர சூரியப்‌) பிரியா என்று நூல்கள்‌ அவனைச்சிறப்பிக்‌ _ 
கின்றன. அவனை நினைந்தே பல சீவன்‌ முக்தர்கள்‌ பேறடைங்‌ 
துள்ளார்கள்‌. சமயாச்சாரியர்கள்‌ எங்கும்‌ சேன்று அவனருளைப்‌. 
பரப்பி, மக்கு அறிவுறுத்தினார்கள்‌. . அந்த ஆனந்தத்தை நாம்‌ 
எல்லோரும்‌ அனுபவிக்க சமயாச்சாரியர்கள்‌ காட்டிய வழியே 
சாலச்‌ சிறந்தது. 


தருமை ஆதீனப்‌ புலவர்‌, வயிநாகரம்‌, பாலகவி, தீரு. 
வே. இராமகாதஞ்‌ சேட்டியார்‌ (தேவகோட்டை) “ திருநேரிசை 
யும்‌ திருத்தாண்டகமும்‌?' என்பது பற்றிச்‌ சோற்போழி 
வாற்றியதன்‌ சுருக்கம்‌. ப 


திருநாவுக்கரசரது திருமுறைகள்‌ நான்கு, ஐந்து; ஆறு, 
என்று ஆன்றோர்கள்‌ குறித்துள்ளனர்‌. வேதத்தின்‌ மத்தியிலே 
விளங்குவது பஞ்சாக்ஷரம்‌, அப்பர்‌ திருமுறையில்‌ திருக்குறுந்‌ 
தோகை ௩டுநாயகமாக'விளங்குகிறது. வேதம்‌ மூன்று ; அதில்‌ 
௩டுவனது யஜீர்வேதம்‌. அது ஏழு காண்டங்களையுடையது. 
. அதைப்போல 5ஆம்‌ திருமுறை திருக்குறுந்தோகை, அது 
101 பதிகங்களையுடையது. பாலைத்துறைப்‌ பதிகத்தில்‌ 11பாடல்‌ 
களை பாடியுள்ளார்‌. அந்த 11 பாடல்களில்‌ ௩டுவணதாக 
யிலங்குவது * வின்னார்‌ * என்று தொடங்கும்‌ பாடல்‌. பாடலின்‌ 
௩டுவில்‌ பஞ்சாக்ஷரத்தை ௩டுவரியில்‌ குறிப்பிட்டுச்‌ சிறப்பிக்‌ 
கின்றார்‌. எளிமையான பாடல்களாகிய அப்பர்‌ பதிகங்களைப்‌ 
படிப்பதற்குச்‌ சாத்திர தோத்திரப்‌ பயிற்சி தேவையில்லை. 
அந்த நாவுக்கரசரை * திருத்தோண்டின்‌ நேறிவாழ வரு ஞானத்‌ 
தவமுனிவர்‌, என்றும்‌ * ௩ண்ணரிய சிவானந்த ஞானவடிவாகி 
அண்ணலார்‌ சேவடிக்கீம்‌ ஆண்ட அரசு அமர்த்திருந்தார்‌ 
என்றும்‌ கூறுகின்றார்‌ சேக்கிழார்‌. ஆண்டவன்‌ அடியவர்‌ 
உள்ளத்தே புகுந்து நிற்பான்‌. அவனைத்‌ தேடி காம்‌ சேல்ல. 
வேண்டியதில்லை. அவனாக நம்மிடத்தில்‌ வரவேண்டும்‌. 


ச்‌ 


பலக்‌ கேக்கு நினைபவர்‌ ரன்கள்‌. புக்கு நிற்கும்‌ பொன்னார்‌ 


i 


. சடைப்‌ புண்ணியன்‌ ; அவனைப்‌ பூவும்‌ ரீருங்கோண்டு. ஈக்கு 


்‌ நிற்பவர்‌ அவர்தமை காணியே,.. என்றார்‌ அப்பர்‌. உண்மை. 


ட அன்புக்குக்‌ கட்டுப்பட்டு ' அவன்‌. ஈம்மை  யடைகின்றான்‌. 
' உண்மையன்பு -௩நாம்‌ அவனிடத்தில்‌: செலுத்த. வேண்டும்‌. 


மணிவாசகர்‌ கூறியது போல நாடகத்தால்‌ அடியவர்‌ போல 


நடிக்கக்கூடாது. . ௩ட்பினர்‌ இன்பக்காலத்தே நெருங்கி நிற்பர்‌. 


ஆனால்‌ துன்பக்காலத்தில்‌ யாரும்‌ நேருங்கமாட்டார்கள்‌. துன்பத்‌ 


_ .திற்கியாரே துணையாவார்‌ என்று வினவுகின்றார்‌ திருவள்ளுவர்‌. 


ஆண்டவனது உருவத்தை உள்ளக்கிழியிலே எழுதி வழிபட. 


. வேண்டும்‌ என்றார்‌ தாண்டக வேந்தர்‌. ஆகையினால்‌ பஞ்சா 
.. கரத்தையும்‌, அதன்‌ பயனாக விளங்கும்‌ அப்பர்‌ பேருமான்‌ 

_ திருக்குறுந்தொகையையும்‌ நாம்‌ எப்போதும்‌ நினைந்து உருகி, 
வழிபட்டு உய்யும்‌ நேறியையடைவோம்‌. 


திரு V. KM). சுப்பிரமணிய அய்யர்‌ M. A அவாகள்‌, 
சேன்னை. * திருநேரிசையும்‌ திருவிருத்தமும்‌ * என்பது 
பற்றிச்‌ சோற்போழிவாற்றியதன்‌ சுருக்கம்‌. 


இறைவன்‌ சமயாச்‌ சாரியர்களை அங்கங்கே தோற்றுவித்துத்‌ 
தன்‌ கருணையால்‌ உலகை..- உலகத்து மக்கள்‌ வாழ்விக்கின்றார்‌. 


ம்‌ 3 பேருமானுக்கே உரியவை. 


திருவிருத்தம்‌ என்ற . வகையினை ஆழ்ணார்கள்‌ பாடிய 


“திவ்யப்‌ பிரபந்தங்களிலும்‌ காணலாம்‌. அடியவர்களை இன்ன 
. “லுள்‌ ஆம்த்தமாட்டான்‌; விலக்குவான்‌ என்பதைத்‌ “ தருமராசர்க்‌ ' 
... தாய்‌ வந்த கூற்றினைக்‌ குமைப்பர்‌ போலுங்‌ குறுக்கை. வீரட்ட : 
்‌.. னாரே” என்று அப்பர்‌. குறிப்பிடுகின்றார்‌. இதில்‌ என்ன சிறப்‌ - 


பேன்றால்‌ தருமராசன்‌ வேறு, அவன்‌ ஏவல்‌ வழிநிற்கும்‌ கூற்று 


2 என்று தலும்‌: க மணை 


க தாண்டக வேந்தன்‌, வேந்தன்‌ என்ற சிறப்புப்‌ பேயர்கள்‌ அப்பர்‌ . 


பவன்‌ வேறு. இந்தவுடம்பு மேலாகப்‌ பார்க்கும்போது மிக அழ - 
டி _காயிருக்கிறது. உள்ளே பார்த்தால்‌ அழகு குன்றியிருக்கிறது. . 
... உதாரணம்‌ கோண்டு. பார்த்தால்‌ ஒரு பையானது மேலே பார்க்கும்‌ 
... போது. மிக அழகாக இருக்கிறது. உள்ளே திருப்பிப்‌ பார்த்தால்‌ . 
... மிகவும்‌ அழகின்றி இருக்கிறது. இதைப்வேலவே அதுவும்‌ 


றது அவனு நமச்சிவாயவே என்றது போல இந்த 
- உடம்புக்கு அவனே துணை. அவன்‌ நாமமே துணை. திருமுறைப்‌. 
பாடல்களே சாலச்‌ சிறந்த துணை; அமர்‌ நீதியைப்பற்றிக்‌ 
குறிப்பிடும்போது வடபாற்‌ கயிலை தேன்பால்‌ ௩ல்லூர்‌, என்று. . 
பதிகத்தில்‌ கூறுகின்றார்‌. மனமேனும்‌ தோணியை, மதியேனும்‌ 
கோல்‌ கோண்டு சினமேனும்‌ சரக்கை ஏற்றி, மதன்‌ எனும்‌ பாறை 
தாக்கும்‌. அப்போது ௩மசிவாய [என்று கூறி பிறவித்‌ துன்பம்‌ - 
கக்க வேண்டும்‌ என்று இதனை உருவகமாகக்‌ கூறுகின்றார்‌. 


பல. பேரியோர்களாலும்‌ காண முடியாத ஆண்டவனது. . 
திருவடிகளை நாவுக்கரசரும்‌, ஏனைய சமயாச்சாரியர்களும்‌, ஆழ்‌ 
வார்களும்‌ தங்களது திருமுறைப்‌ பாடல்களிலும்‌, திருவிருத்தங்‌ | 
களிலும்‌, ஈ௩ன்கு கூறியுள்ளனர்‌. அந்த முறையில்‌ அந்தத்‌ 
- திருவடிகளில்‌ நாம்‌ அன்பைச்‌: சேலுத்துவோமானால்‌ ஏனைய . 
துன்பங்கள்‌ ஒழிந்து, இன்பக்‌ கடலைக்‌ கண்டு பேரின்ப வேள்‌ 
ளத்தில்‌ என்றும்‌ திளைத்திருக்கலாம்‌. ஆகையினால்‌ திருமுறைப்‌ . 

- பாடல்களையும்‌, தேய்வப்‌ பாசுரங்களையும்‌ இடைவிடாது பாரா 
யணம்‌ பண்ணவேண்டும்‌. (தோடரும்‌) 


DADA NAT ஞானசம்பந்தம்‌ றல... 
1 சந்தாதாரர்களுக்கு வ அகட்ட. 

புதிய சந்தாதாரர்களாகச்‌ சேர்பவர்கள்‌ புதிய சந்தா 
என்பதோடு தங்களின்‌ முகவரியையும்‌ தேளிவாக மணி 
யார்டர்‌ கூப்பனில்‌ எழுதவேண்டும்‌. பழைய சந்தாதாரர்‌ 
புதிய ஆண்டுக்குப்‌ பணம்‌ அனுப்பும்போது பழைய சந்தா, 
என்று குறித்தல்‌ வேண்டும்‌. I 
? 


DAD NTIS 


- வதற்குப்‌ போதுமான தபால்‌ பில்லை அனுப்புதல்‌ வேண்ஞும்‌, 3 
செயலாளர்‌ ௬ 


ஞானசம்பந்தம்‌ சேயலகம்‌, தருமபுரம்‌, மாயூரம்‌. 2,0. தஞ்சாவூர்‌ ௮1 a 


ஏதேதும்‌ விவரம்‌ தெரிந்துகோள்ள விரும்புவோர்‌ பதில்‌ எழுது. a 


சேய்திகள்‌ 
தருமபுர ஆதீனத்‌இல்‌ 
... குருபூஜை விழா 
24 ஆவது குருமகாசந்நிதானம்‌ 
விளம்பி. வைகாசிம்‌ 14௨ (25-58) மங்கள : 
வாரம்‌ . ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய 
சுவாமிகளுக்கு, குருபூஜை விழா ௩டைபேற்றது. காலை மாலை 
குருமூர்தத ஆலயத்தில்‌ விசேஷ அபிஷேக] ஆராதனைகளும்‌ 
சோற்போழிவுகளும்‌ திருமுறைப்‌ பாராயணமும்‌, இசையரங்கும்‌ 
நிகழ்த்தப்பேற்றன. அன்பர்‌ பலர்‌: வந்து தரிசித்தும்‌ கேட்டூம்‌ 
குருவருள்‌ பேற்றும்‌ உய்க்தனர்‌. காலை மாலை இருவேளை . 
களிலும்‌ சமயச்‌ சோற்போழிவுகள்‌ நிகழ்த்தப்பேற்றன. மாலை 
6 மணிக்கு இசை நிகழ்ச்சியும்‌ ௩டைபேற்றது. சங்கீத 
கலாமிருதம்‌, களக்காடு, திரு. 8. ராமநாராயண அய்யர்‌ - 
பாட்டு. கும்பகோணம்‌, திரு. 5. சிவசாமி - பிடில்‌. குத்தாலம்‌, 
திரு. ௩. விசுவநாத அய்யர்‌ - மிருதங்கம்‌. ஸ்ரீலஸ்ரீ குருமகா 
சந்நிதானமவர்கள்‌ காலைமாலை ஆகிய இருவேளைகளிலும்‌ மேலக்‌ 
குருமூர்த்த ஆலயத்திற்கு எழுந்தருளி வழிபாடாற்றினார்கள்‌. . 
மாயூரம்‌ பிரமுகர்கள்‌ பலர்‌ வந்து வழிபட்டனர்‌. விழாமலராக. 
நேபால்‌ யாத்திரை என்ற நூல்‌ வழங்கப்பேற்றது. 


பா்‌ ஞானபுரீ௬வரசுவாமி மகோற்சவம்‌ 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர ஆதீனம்‌ ஸ்ரீ ஞானபுரீசுர 
ஆலயத்தில்‌ ஸ்ரீ ஞானபுரீசுவரசுவாமிக்கு விளம்பி ஆண்டு 
வைகாசித்திங்கள்‌. 16 ஆம்‌ காள்‌ முதல்‌ 25 ஆம்‌ காள்‌ முடிய 
(29-558, 2--6--58) உள்ள நாட்களில்‌ மகோற்சவம்‌ 
மிக்க சிறப்போடு ௩டைபேற்றது. காலை மாலை இருவேளைகளிலும்‌. 
பஞ்சமுர்த்திகள்‌ புறப்பாடு நிகழ்ந்த து. விழாகாட்களில்‌ விசேஷ 


அ ... நாகஸ்வரம்‌, பேண்டு வாத்தியம்‌ இவற்றின்‌ முழக்கம்‌ வானைப்‌ 


பிளந்தன. சிறப்புவிழா நாட்களில்‌ பற்பல வர்ணங்களைத்‌ 
தோற்றுகின்ற வாணவேடிக்கைகள்‌ காண்போர்‌ கண்களைக்‌ 
கவர்ந்தன. நாள்தோறும்‌ அ்க்வட்களளள எ முழக்கம்‌ 
. -விண்ணதிரச்‌ சேய்தது.. ... .. / 


ச: 


518 


விழாவிற்கேன அமைக்கப்பேற்ற பந்தலின்‌ முகப்புக்கள்‌ - 
தமிழரின்‌ கலைத்திறனின்‌ மாண்பை ;விளக்கின. மின்விளக்கு 
களின்‌ ஒளி இரவைப்‌ * பகலாக்கியது. மேலும்‌ மின்‌ விளக்கு 
களின்‌ வேலைப்பாடு அத்தோழிலாளர்களின்‌ உள்ளக்‌ கற்பனையை 
விளக்குவதா யமைந்தது. வழிபாட்டிற்குச்‌ சேல்கின்றவர்‌ 
களுக்கு மனத்தூய்மை - சிவசிந்தனை இவை இன்றிய்மையாதன 
என்ற கருத்தை உட்கோண்டு சேய்தன போன்றிருந்தன. 


வடக்கேயுள்ளவளைவில்‌ நுழையும்போது ௩ம்‌ கண்களில்‌ 
படூவது, ௩மசிவாய, என்ற பஞ்சாக்ஷரமே, அடுத்துப்‌ பந்தலின்‌ 
முகப்பின்‌ மேல்பாகத்தில்‌ பஞ்சமூர்த்திகள்‌ காட்சி யளிப்பது 
போன்றும்‌, அதற்குக்‌ கீழே துர்க்கை மகிஷாசாரனை வதம்‌ 
சேய்வது போன்ற உருவங்களில்‌ மின்விளக்குகள்‌ அமைக்கப்‌. 


பட்டு வேலைப்பாட்டுடன்‌ விளங்கிக்‌ காணப்படுகின்றன. 


திருநெறியத்‌ தெய்வத்‌ தமிழ்‌ மாநாடு 


295-58 வியாழக்கிழமை முதல்‌ ஆதீன மடாலய 
முகப்பில்‌ உள்ள திருநெறிய தெய்வத்‌ தமிழ்‌ மன்றத்தில்‌ 
பேறிரஞர்‌ பலர்‌ சிறந்த கருத்துக்களை வழங்கினர்‌. பிறகு 
இசை நிகழ்ச்சிகளை எடுத்து விளக்கும்‌ தன்மை பொருந்திய 
நாடகங்கள்‌ ஆதீனக்‌ கல்வி நிலைய மாணவ மாணவிகளால்‌ 
சிறந்த முறையில்‌ ௩டிக்கப்பேற்றன. மக்கள்‌ திரளாக வந்து 
கண்டு மகிழ்ந்தனர்‌. நாடகத்தில்‌ பங்குகோண்ட மாணவ 
மாணவிகளை ஊக்குவிப்பதற்காக ஸ்ரீலஸ்ரீ குருமகாசக்கிதானம்‌ 
அவர்கள்‌ அருளால்‌ அவர்களுக்குப்‌ போற்பதக்கங்களும்‌, வேண்‌ 
போற்‌ காசுகளும்‌. வழங்கப்பேற்றன. சோற்போழிவுகளின்‌ . 
பொருள்‌ விளக்கம்‌ தனியே மலராக வேளியிடப்பேறும்‌. 


ஆதீன பிரதம குருபூஜை விழா. 


76-58 சனிக்கிழமையன்று குருமுதல்வர்‌ ஸ்ரீ குருஞான 
சம்பந்த தேசிக பரமாசாரிய சுவாமிகளின்‌ குருபூஜைவிழா மிக்க 
சிறப்போடு கோண்டாடப்பேற்றது. அன்று காலை 9 மணி 
அளவில்‌ ஆன்மார்த்த மூர்த்தியாகிய ஆலவாய்ச்‌ சோக்கலிங்கப்‌ 
பேருமானுக்கு விசேஷ ஆராதனைகள்‌ ரிகழ்த்தப்பேற்றன. 


அபன்ப்கான்‌ திறம்‌; காசிவாசி ஸ்ரீல அழுந்த oo 


தம்பிரான்‌ . சுவாமிகள்‌ - அவர்களும்‌, ஸ்ரீ காசி மடம்‌, இளவரசு. :- 


வித்துவான்‌, ஸ்ரீலஸ்ரீ மகாலிங்கத்‌ தம்பிரான்‌. சுவாமிகள்‌ அவர்‌ ... 
... களும்‌ குருபூஜை விழாவில்‌ சிவமூர்த்தியாகிய ஸ்ரீ சோக்கலிங்கப்‌ - . 
_ பேருமானையும்‌ குருமூர்த்தியையும்‌ வழிபட்டனர்‌. பல நகாங்களி. கட 
லிருந்தும்‌ அன்பர்கள்‌ வந்து வழிபட்டனர்‌. வ 


7/5 


8--6--58 அன்றும்‌ ஸ்ரீ சோக்கலிங்கப்‌ பெருமான்‌ வழிபாடு 


_ மிக்க சிறப்போடு நிகழ்ந்தது. அன்று இரவு ஸ்ரீலஸ்ரீ குருமகா 
சந்நிதானமவர்கள்‌ பட்டணப்‌ பிரவேசமாகி எழுந்தருளினார்கள்‌. 


சீகாழியில்‌ 
ஸ்ரீ சட்டநாத௬வாமி வழிபாடு 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர ஆதீனத்துக்குச்‌ 
- சோந்தமான சீகாழி ஸ்ரீ சட்டகாதசுவாமி தேவஸ்தானத்தில்‌ 
_ மலைக்கோயிலின்‌- உச்சியில்‌: தேன்பால்‌ எழுந்தருளியிருக்கும்‌ 
ஸ்ரீ சட்ட௩ாதசுவாமிக்கு விளம்பி  - வைகாசிமீ' 8௨ 
(165-58) வேள்ளிக்கிழமை சிறப்பு வழிபாடாக (மூன்றாவது ' 
ஆண்டு விசேஷ அபிஷேக ஆராதனைகளும்‌, புறப்பாடும்‌. 
சோற்போழிவுகளும்‌ நிகழ்ந்தன. மக்கள்‌ திரளாக வந்து 
வழிபட்டனர்‌. * வழக்கம்போல அந்தணர்கள்‌ செய்த தோண்டு 
களை ஆண்டவனும்‌ விரும்பி ஏற்றுக்கோண்டான்‌. 


திருஞானசம்பந்தர்‌ அபிஷேகம்‌ 


நிகழும்‌ விளம்பி ஆண்டு வைகாசித்‌ திங்கள்‌ 21 ஆம்‌ 
காள்‌ (8--6--58) சேவ்வாய்க்கிழமை காலையில்‌ ஸ்ரீ திருஞான 


. சம்பந்தப்பேருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள்‌ - 
- ௩டைபேற்றன- மாலை 5 மணி முதல்‌ திருமுறைப்‌ பாராயணமும்‌  . : 


சமயச்‌ சோற்போழிவுகளும்‌ இரவு. சுவாமி புறப்பாடும்‌ ௩டை 


-. பேற்றன. அன்பர்கள்‌: வந்து கண்டு உய்ந்தனர்‌. தருமை - i 
ஆதீனப்‌ புலவர்‌, விரிவுரை வேந்தர்‌. நாகை. தேசீய உயர்பள்ளித்‌ | 


தமிழாசிரியர்‌, வித்துவான்‌, திரு. வை. மு. சண்முக. தேசிகர்‌ 
அதல்‌ திருஞானசம்பந்தர்‌ ” என்ற போருளில்‌, தக்க. பக்க வாத்தியம்‌... ப 
ன்‌ ல்‌: க ம்‌. செய்தார்கள்‌. ட்‌ ்‌ : 


.... 8. மிதுனம்‌. மிருகசீரிஷம்‌ 3 த திருவாதிரை - புனர்பூசம்‌ £ 


ேிஷர்னயம்‌, பிர்ம்ரீ கே, ப அவர்கள்‌, 
திருவிடைமருதூர்‌. 


. (விளம்பி ஆனம்‌. 1௨ முதல்‌ 51௨ முடிய) வட்ட அகல்‌ 


(15—6—58 முதல்‌ 15-——58 முடிய ). 


நட ப மேஷம்‌. அசுவதி - பரணி - கார்த்திகை 2 


5; ச. 
SA படலை 


அசுவதி முதல்‌ பாதம்‌ சுபமாகும்‌, இணைத்து ட 


அசுவதி. 2, 8, 4 பரணி முதல்‌ பாதமும்‌ விவாஹாதி சுப்‌. 
சந்தோஷங்களையும்‌ பந்து கல்யாண வைபவங்களையும்‌, சுபகாரி 


யத்தையும்‌ உண்டுபண்ணும்‌. பரணி 2. 3; 4 விதேசகமனத்‌ - 
தையும்‌, வாகன . பயத்தையும்‌ துர்கிமித்தங்களையும்‌ தரும்‌. 


. தெய்வபலம்‌ மறைந்திருக்கும்‌. கார்த்திகை முதல்‌ பாதம்‌ போன 
- வியாதியை வரவழைக்கும்‌. குடும்ப கலகம்‌ ஏற்படச்சேய்யும்‌... 
மனம்‌ நிம்மதி இராது. திங்கள்‌. புதன்‌. சுபமாகும்‌. 
உ. விருஷபம்‌. கார்த்திகை 8, ரோஹிணி - மிருகசீரிஷம்‌ ச்‌ 


விருஷபராசி : ஒன்பது பாதங்களும்‌ ப்ச்‌ தோங்கும்‌ 


கட்டிட வேலைகளையும்‌, ஸ்தாவர ஐங்கம சொத்துக்களின்‌ கிரய 


விக்ரயங்களையும்‌, -௩ஷ்டமான பொருள்‌ வரத்தையும்‌ தரும்‌. 


“காரம்‌ ராஜியாக, முடியும்‌. புதன்‌. வேள்ளி சுபமாகும்‌. 


மிருகசீரிஷம்‌ - 5. 4 பாதங்கள்‌ இடம்‌ மாறச்‌ சேய்யும்‌. ்‌ 


நூதன உத்தியோகப்‌ பிராப்தி - ஏற்படும்‌. திருவாதிரை நான்கு , 
“பாதங்களும்‌ சமமாக. ௩டக்கும்‌. -வியாதிகள்‌ நீங்கும்‌. கடன்‌... 


- நிவர்த்தியாகும்‌. . பெரியோர்‌ அன்பு. கிடைக்கும்‌. குடும்பத்‌ 
... தொல்லை அதிகமாகும்‌. பந்துமித்ர கல்யாண வைபவம்‌ ஏற்படும்‌. டி 


டு புனர்பூசம்‌ 1, 2, 8 பாதங்களும்‌ சுபத்தைத்‌ தரும்‌. வியவகாரம்‌ . 


| ஜயிக்கும்‌. சத்துருக்கள்‌. சரண்‌ அடைவார்கள்‌. திக்ர்‌; 


. அடிக்கடி சஞ்சாரம்‌ ஏற்படும்‌. வேகுகாளாகத்‌ தீராத: வியவ A 


2 


516 


சுலப சாத்தியமாகும்‌. - தானதர்ம பிரதிஷ்டா பலன்கள்‌ 
கிடைக்கும்‌. பேரியோர்‌ அன்பும்‌, தேய்வபலமும்‌ கிட்டும்‌. சனி, 
சேவ்வாய்‌ சுபமாகும்‌. 


4, கடகம்‌. புனர்பூசம்‌ , பூசம்‌ - ஆயில்யம்‌ ₹ 


புனர்பூசம்‌ 4ம்‌ பாதம்‌ ஆரோக்கியத்தையும்‌ சிரத்தாமேதை 
வித்யை, ஞானம்‌, அபூர்வ சக்தி இவைகளை - உண்டுபண்ணும்‌: 
பூசம்‌ ௩ான்கு பாதங்களும்‌ சுபாசுபம்‌ மாறி மாறி ௩டக்கும்‌. 
அடிக்கடி சஞ்சாரம்‌ உண்டுபண்ணும்‌. எந்தக்‌ காரியமும்‌ 


தவக்கத்துடன்‌ ஈடக்கும்‌, மனம்‌ தயங்கும்‌. அற்பமான ,, . 


மனுஷ்யாளுடைய சேர்க்கையையும்‌ ஈதி ௱தைகளையும்‌ தரும்‌. 
ஆயில்யம்‌ நான்கு பாதங்களும்‌ சுபசந்தோஷங்களையும்‌, 
லோகாபவாத பய நிவர்த்திகளையும்‌ தந்து தேய்வ பலத்துடன்‌ 
௩டக்கச்சேய்யும்‌. புதன்‌, வேள்ளி சுபமாகும்‌. ்‌ 


5. சிம்மம்‌. மகம்‌ - பூரம்‌ - உத்திரம்‌ £ 


மகம்‌ நான்கு பாதங்களும்‌ சந்தோஷமுண்டாகும்‌* 
உத்தியோக உயர்வு ஏற்படும்‌. பேரியோர்‌ அன்பு கிடைக்கச்‌ 
சேய்யும்‌. ஆரோக்யமுண்டாகும்‌: பூரம்‌ நான்கு பாதங்களும்‌ 
அலைச்சல்‌ ஏற்படும்‌. தோழில்‌ குறையும்‌. வீண்‌ சேலவுகள்‌ 
அதிகமாகும்‌. உத்திரம்‌ முதல்‌ பாதம்‌ வியாபார விருத்தி 
யாகும்‌. நூதன தோழில்‌ ஏற்படும்‌. தூரப்‌ பிரயாணம்‌ காரிய 
- ஸித்தியாகுதல்‌, விஜயம்‌. கீர்த்தி எல்லாம்‌ சுபமாகவே ௩டக்கச்‌ ' 
செய்யும்‌. வேள்ளி, சனி, சுபமாகும்‌. 


6. கன்னி. உத்திரம்‌ £, ஹஸ்தம்‌ - சித்திரை $ 


உத்திரம்‌ 2, 8, 4 பாதங்கள்‌ காரியவிக்னத்தையும்‌ . 


- தாமதத்தையும்‌ தரும்‌. தேய்வபலத்தால்‌ எல்லாம்‌ முடிவில்‌ 
சுபமாக ௩டக்கும்‌. ஹஸ்தம்‌ முதல்‌ பாதம்‌ லாபத்தையும்‌ 
கீர்த்தியையும்‌ பேரியோர்‌ அன்பையும்‌ குடும்ப சுகத்தையும்‌ 
உண்டுபண்ணும்‌. மத்தியில்‌ காரியங்கள்‌ தாமதமாய்ப்‌ பூர்த்தி 
யாகும்‌. ஹஸ்தம்‌ 2, 8, & பாதங்கள்‌ பிரதிஷ்டா பலன்களையும்‌ 
சதா சிவகைசவ பக்திகளையும்‌, திவ்ய தரிசன சேவைகளையும்‌, 
ஆரோக்கியத்தையும்‌, ௩ஷ்ட தனம்‌ கிடைத்தலையும்‌, வியவகார: 
ஜயத்தையும்‌ உண்டுபண்ணும்‌. மத்தியில்‌ ௩ாஸ்தீக ஜனங்களால்‌ 


| 


517 


துன்பங்களையும்‌ அபவாதங்களையும்‌ தந்து சத்துருக்களையும்‌ 


உடனே நாசம்‌ செய்யும்‌. சித்திரை 1, 2 பாதங்கள்‌ பந்துமித்திர 
கலியாண வைபவங்களையும்‌, குடும்ப சுகத்தையும்‌ தரும்‌. 
2. துலாம்‌. சித்திரை 4, சுவாதி - விசாகம்‌ £ ப 


சித்திரை 5, & பாதங்கள்‌, விசேஷ சுபமிராது. அஞ்ஞாத 
வாசம்போல்‌ நடக்கும்‌. சுவாதி நான்கு -பாதங்களும்‌ மஹா 


 யஞ்ஞ பலன்களைத்தரும்‌. உலகப்பிரசித்தியைத்‌ தரும்‌. எதிர்‌ 


பாராத லாபங்களை உண்டுபண்ணும்‌. தோழில்‌ ஓங்கும்‌. 
ரோக்கியமுண்டாகும்‌. விசாகம்‌ 1, 2, 3 பாதங்களும்‌ இடம்‌ 


௪ மூறச்சேய்யும்‌. : கவலையைத்தரும்‌. அதிக விரயம்‌. உண்டு 


உ 


பண்ணும்‌. செவ்வாயும்‌ புதனும்‌ சுபமாகும்‌. 
8. விருச்சிகம்‌. விசாகம்‌ $, அனுஷம்‌ - கேட்டை: 


விசாகம்‌ நான்காம்‌ பாதம்‌ வியாதியைத்‌ ர குடும்ப 


கலகம்‌ ஏற்படும்‌. தோழில்‌ ௩ஷ்டம்‌ உண்டுபண்ணும்‌. அனுஷம்‌ . 


நான்கு. பாதங்களும்‌ வீண்‌ அலைச்சல்களையும்‌, கடன்‌ தோல்லை 
களையும்‌, உத்தியோக பங்கத்தையும்‌ உண்டுபண்ணும்‌. கேட்டை 
நான்கு பாதங்களும்‌ இடம்‌ மாறி சுபமுண்டூபண்ணும்‌. குடூம்ப 
சுகம்‌ ஓங்கும்‌. நூதன வஸ்திராபரணச்‌ சேர்க்கைகள்‌, கலியாண 
வைபவங்கள்‌ ஏற்படும்‌. புதன்‌, வியாழன்‌ சுபமாகும்‌. 


9: தனுசு. மூலம்‌ - பூராடம்‌ - உத்திராடம்‌ 3 


மூலம்‌ நான்கு பாதங்களும்‌ சுபமாய்‌ நடக்கும்‌. பந்து 
மித்திர சேர்க்கையும்‌, இல்லற சுகமும்‌ உண்டுபண்ணும்‌. 
பூராடம்‌ நான்கு பாதங்களும்‌ விசேஷ கேளரவங்களையும்‌, தான 
தர்மாதி பிரதிஷ்டா பலன்களையும்‌, கடன்நீங்கி சுகமுண்டுபண்ணு 
தலையும்‌, குடும்ப சுகத்தையும்‌ தரும்‌. உத்திராடம்‌ முதல்‌ 
பாதம்‌ ஆரோக்கியமேற்படும்‌. கடன்‌ நீங்கும்‌. மங்கள காரியங்‌ 
கள்‌ ஏற்படும்‌. குடும்பசுகம்‌ உண்டாகும்‌. புதன்‌, வியாழன்‌ 3 
சுபமாகும்‌. ்‌ 


10. மகரம்‌. உத்திராடம்‌ £ £, திருவோணம்‌ - அவிட்டம்‌ $ 


உத்திராடம்‌ 2, 8, & பாதங்கள்‌ தூர பிரயாணத்தைத்‌ 
தரும்‌, உத்தியோகம்‌ ஏற்படும்‌. சந்தோஷம்‌ உண்டுபண்ணும்‌. 


க. 


= திருவோணம்‌. கான்கு: eri என்றும்‌ கண்டிராத. டர. 


ஷத்தை அனுபவிக்கச்‌ சேய்யும்‌. ' சாசுவத குடும்ப பிரதிஷ்டை 


யும்‌ உத்தியோக உயர்வும்‌ ஏற்படும்‌. பேரியோர்‌, மேலோர்‌ அன்பு. க 


ந கிட்டும்‌. அவிட்டம்‌ 1,. 2 பாதங்கள்‌ இடம்‌. மாறி சுபமுண்டு . 
பண்ணும்‌. வம்ச விருத்தியாகும்‌. மேல்பதவிகள்‌ ஏற்படும்‌. 
சந்தோஷமாகும்‌. . வேள்ளி, சனி டாகும்‌, 


11. கும்பம்‌. அவிட்டம்‌ ந 2, சதயம்‌ - பூரட்டாதி £ 


- அவிட்டம்‌ 3, 4 பாதங்கள்‌ பந்தம்‌ ட சப்பும்‌, கடன்‌ 
ஈீங்கும்‌.. ஆரோக்கியமேற்படும்‌. சதயம்‌ ௩ான்கு பாதங்களும்‌ 
. வீண்‌ செலவுகளையும்‌, அபஜயத்தையும்‌ தரும்‌... பூரட்டாதி 
அ த்த வட பாதங்கள்‌ சுபமாகும்‌. குடும்ப சுகம்‌. ஏற்படும்‌. 
.. “விவாகாதி. சுப பலன்கள்‌ . ஏற்பட்டு நூதன  வஸ்திராபரணச்‌ 
... சேர்க்கைகளையும்‌, சந்தோஷத்தையும்‌ யற்‌ பல அத்‌ புதன்‌, 

வியாழன்‌ சுபமாகும்‌. 


த மீனம்‌. பூரட்டாதி 1, உத்திரட்டாதி - ரேவதி. 


மீனராசி 9 பாதங்களும்‌ சுபமாக நடக்கும்‌. நூதன 


த திற்ன்ரல்‌ பதவிகள்‌ ஏற்படும்‌. கிரஹ சுகமுண்டாகும்‌, வம்ச : 


- விருத்தியாகும்‌.” ௩ஷ்ட தனப்‌ பிராப்தியும்‌ வாகன. லாபங்களும்‌ 
ஏற்படச்சேய்யும்‌. தோழில்‌ ஓங்கும்‌. தேய்வபலம்‌ பிரகாசிக்கும்‌. 
மேலோர்‌. பேரியோர்‌ அன்பும்‌ ஆசியும்‌ கிடைக்கும்‌. , “மனம்‌ 
சாந்தியடையும்‌. கீர்த்தி பத்திரம்‌ . கிடைக்கும்‌- வேள்ளி, சனி 


ல சுபமாகும்‌. 


களுக்குப்‌ ' பய்முண்டூபண்ணும்‌. ஈதிபாதைகள்‌ அதிகமாகும்‌ . 


தேய்வம்‌ ஒதுங்கிறின்று சாதுக்களையும்‌ பக்தர்களையும்‌ மாத்திரம்‌ : 
“காப்பாற்றும்‌. துஷ்டர்கள்‌ கபடவேஷம் போட்டு சாதுக்களையும்‌ ... 


ட்ட மைனாரிடிகளையும்‌ வஞ்சிப்பார்கள்‌. அந்தசமயம்‌ சிவபேருமான்‌ 


- மனுஷ்யரூபமாகவே. தோன்றி. பயத்தைப்போக்கி பக்தர்களை. 
 ரசஷிப்பார்‌.” இம்மாதம்‌ மூதல்‌ உலகில்‌ தான்யாபிவிருத்திக்‌ ஞ்‌. 


.. காரியங்களில்‌. பல பப்ப அட்டம்‌ அர்கம்‌, ல 
i சுபமாகும்‌,, ல்‌ p58 


குறிப்பு :- உலக நிலையில்‌ பல மாறுதல்‌ காட்டும்‌. சாதுக்‌.  ' 


தருமபுர ஆதீனித்திற்குக்சொக்தம ன்‌ ந 


சீகாழி ஸ்ரீ சட்டைகாதசு வாமி தேவஸ்‌, தானத்தில்‌ 


னால்‌. ட்‌ ட அல அல்கல்‌! i டல வங்கள்‌. ஜ்‌ தல்‌ அ 
weurvle எர -ஏ “சீ ஏ ராமச சோசலா ‘WD ne , மமாமய மய WY , 12ST mogdie மதுர ட 229 
முழூ 119 Fors மயன்‌ DA ql இற ராயா 


[0 2 : . - ந்‌ - 


ஏமாற. farewircwig enn லி மங்‌ mundus சடல. ப 


ட்‌ 


ஆள்‌ 


தருமை ஆதீன மடாலயத்தில்‌ 25 ஆவது குருமகாசந்நிதானம்‌ 
.... ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள்‌ 
அவர்களுடன்‌ ன்‌ 


மின்‌ இயல்துறை அமைச்சர்‌ கனம்‌ V. ராமையா அவர்களும்‌, : 
மலேயா நாட்டு சுகாதார மந்திரி கனம்‌ V. சம்பந்தம்‌ அவர்களும்‌, 


சேன்னை மாநில்‌ : கதத 


ஷ்‌ 5 ள்‌ 
ஜ்‌ 60, 
டி, 
| 5 
a டி, ்‌ 5 
் க்ஷ 2 
ட்‌ ம்‌ ம்‌ 
‘ ட்‌ 5 
> | ட்‌ 
5] 5) 
ப. ல்‌ 
வ டல்‌ 
6 0 
| டி, 
» [3 
| e9 
டு, ட 
‘ ட்‌ க - 
ட த்‌ 
பூ] $ ்‌ 
9 3 i 
ட்‌] - ரச 
9) 


ர மை ஆதீன 


குருபாதம்‌. 
திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர ஆதீனம்‌ 
ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத ஸ்ரீ ஞானபுரீசுவரசுவாமிகோயி்‌ 


மகோற்சவப்‌. பத்திரிகை 


ஸ்ரீ ஞானபுரீ சுவர ௬வாமி திருக்கோயில்‌. 


18-5 -*59 மூநல்‌ ர 
்‌ வத்‌ தமிழ்‌ மாகாடு . 
வ்‌ நடைபெறும்‌ 


உ 
- சிவமயம்‌ 
திகுச்சிற்றம்பலம்‌ 
குருபாதம்‌ 


இவபெருமான்‌ 


சீர்கோண்ட ஆனந்த மாகி எங்கும்‌ . 

சேறிவாசிப்‌ பரமாகித்‌ திரம தாகி 

ஏர்கோண்ட கருணைதிரு வுருவ மாகி 

எழில்கோண்ட மலைமகளை இடத்திற்‌ கோண்டோன்‌. 
கார்கொண்ட நிறங்கொண்ட முகுந்த னாதிக்‌ 
கடவுளர்வந்‌ தடிபரவும்‌ கடவுள்‌ கோன்றைத்‌ 
தார்கொண்ட' முடியனவன்‌ அடியைத்‌ தாழ்ந்து 

அசதி கதா வாழா ல்‌ 


தகுமபுர ஆதீனக்‌ குகுமுதல்வர்‌ 
ஸ்ரீ குருஞானசம்பந்த சுவாமிகள்‌ 


சீரணியும்‌ நுதலின்விழி மழுமான்‌ காகம்‌ 

திருந்தும்‌ எரி போருக்துவிடம்‌ தேரிந்திடாமல்‌ 
தாரணி அன்‌ பரையாள அவர்போல்‌ வந்த 
சைவசிகா மணிஎவர்க்கும்‌ தலைவன்‌ எங்கோன்‌ 
காரணியும்‌ கேடியபோழிற்‌ கமலை வேந்தன்‌ 
கருணைமழை போழியும்‌இரு கடைக்க ணாளன்‌ 
பார்புகழும்‌ ஞானசம்‌ பந்தன்‌ எந்தை 

பரமன்‌இரு சரணமலர்‌ பரவி வாழ்வாம்‌. 


௪. 


ை (சம்பந்தசரணாலயர்‌) 


க்‌ குருமுதல்வர்‌ 


்‌ 


தருமபுர ஆதீன 


‘6 

1 ம்‌ 
E 2 1 
ம்‌... ம்‌ 

3. 

ட்‌ ்‌ 
| Si 

ம்‌. + 
E \ 
a 

k= 2 

-l 

வ | 

மி 

A: ; 
ம ்‌ 
ம்‌ 

ட ய்‌ 

t= 

ம. 

ட) 

ட அல்‌ 

G 
ட்‌ 


வ்கி 


- “மிய ஒடியா ராடு ஒண்‌ ராச | 6 aturogh பத்‌ 9 


ராமம்‌. ப ப9 027516 AGUS 
செரு மம்மி பர்‌ போஜ 
பஒராராடிய(9 வர்‌ இமம்‌ ம்ம 
மமை£| மஓமெ-0 உழ ரிய இயா௫-க 
முட்ட டி றாள்‌ ச எப்ீஏம்மசக நட உ] | | ௬யபாம0142ஐ 


ஆக அனை 


6-9] | * 


ட்டம்‌ 


‘mio Gants ர்‌ “ராமல LO nle 
(ராமம(ம்ற்ழயம சிர ‘தய யாட 
‘ROT பாடிமயஓஓரு ‘wg WE 
கமஒமு பு ம 07 மர9 1-98 
்‌. ஓழுரியய இயாேக மதமே ஓரம ரம 
ரற்தசர்ய ஒக மாறலை 8-6 ரர ஏய [69-65-11 | 6 


க்க 


ஏப்ப 


ராமு Wg 


= 


“ரம யுர்ம1 ம00௮ 
‘areas 109 Wo 
ப TOLLS 
hi  - மழட பத ராய 86 
மருமுமு ஒழு வேம ரம்யா 


ஏமி ரி இடு. மும்‌ 
சடய்‌ பயவா ஹோ யம 


ஓஒ “oe 
பப்‌ பலரா WER Se OW 
91-11 மரற்கெய-9 ஒமுர்யய ஒயா8-க 
௩ “திம ஓம ஐயாம்‌ மயா (மஜ மல்ல 


"மிரர்‌ மூ மாம 
7109 01 ntoh ‘arose | 1909 ime eM இ 


“சி 11ஒஒMஒU DN ‘le ‘மபா 
"மிய ஒமுஒயாம எர்மழ க்‌ 


லா ஒமுஞபாம பழு (௫ ஐராய ல்‌ 


ப்‌ க ப 


௮ 


nro SIA | 66---6--97 | Z1 


IA NOs PN 


mA 3 
ஈய (6 ௨-ஐ | +1 | 


| arg 


011 அயள்‌ 6-1 | 8 


மதி டு ரய 


9 | mira 169-921 Il 


miro பா 66-17 | 01 


| முப்பாமர்தீமு 166--6--681 6 


ராய்பாடு॥8௰-௮ கடட 9- 


oD ITAL 


- தலாய்‌ ட்ப தருமபுர ஆதீனம்‌ 
ீஞாஒம்பிகா. சமேத ஸ்ரீ ஞானபுரீசுவரசுவாமி கோயில்‌ 
மகோற்சவப்‌ பத்திரிகை 


பேருங்கருணைத்‌ தடங்கடலாகிய சிவபேருமான்‌ ஆன்மாக்கள்‌ 
மீது வைத்த எல்லையில்லாப்‌ 'பேருங்கருணையினாலே காணாத அருவி 
னுக்கும்‌ உருவினுக்கும்‌ காரணமாய்‌ நிகழ்‌ குறியாம்‌ சிவலிங்கமாகி 
. திருவுருக்கோண்டூ எழுந்தருளியிருக்கின்ற. தலங்கள்‌ பலவற்றுள்‌ ' 
இந்திரன்‌. அகத்தியர்‌, தருமன்‌ ஆகியோர்களால்‌ பூசிக்கப்பேற்றதும்‌, 
காவிரி முதலிய தீர்த்தங்களால்‌ சிறப்புற்ற தும்‌. வில்வாரண்யம்‌ 
. என்னும்‌ சிறப்புத்‌ திருகாமம்‌ உற்றதும்‌, குருபீட்ஸ்தானமும்‌ ஆகிய 
தருமபுரத்தின்‌ கண்‌ திருல்கோயில்கோண்டு எழுந்தருளியிருக்கின்ற 
ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத ஸ்ரீ ஞானபுரீசுவரசுவாமிக்கு நிகழும்‌ 
விகாரி ஆண்டு வைகாசித்திங்கள்‌ . &ஆவதுகாள்‌. (18-5 59) 
சோமவாரம்‌ தோடங்கி மகோற்சவம்‌ நடை பட 


திருகாட்களில்‌ திருநெறிய ௦ சதய்வத்‌ தமிழ்‌ மா௩ஈடும்‌ இன்னிசை 
நிகழ்ச்சிகளும்‌ ௩டைபேறும்‌. சிவநேசச்‌ : செல்வர்கள்‌ யாவரும்‌ 
வந்திருந்து, திருவிழாக்‌ க தினமும்‌ தரிசித்தும்‌ பம்‌ 
'போழிவுகளைக்‌ கேட்டும்‌ இன்புறுக. 


| 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ 
தருமபுர ஆதீனம்‌ 
கார்பார்‌, 


ருமபுர ஆதீன ட்ரக்‌. | ்‌ ட்‌ ்‌ ்‌ 
வீகாரி - ௨4. ்‌ ட அவ்‌ தம்பிரான்‌. 


ஆதீன மடாலயத்‌ திருநேறிய தேய்வத்‌ ' தமிழ்‌ மன்றத்தில்‌ 
நாட்டு நிகழ்ச்சிகள்‌ நாள்‌ தோறும்‌ ௩டைபேறும்‌. 


௨ 
குருபாதம்‌ 


ஈ... நிகழ்ச்சிகள்‌ 


ம ஒவ்வொருநாளும்‌ மாலை 6 மணிமுதல்‌ நடைபெறும்‌ : A 


்‌ ச முதல்‌ திருநாள்‌ -18—5—59 திங்கட்ழெமை 
இருஞானசம்பந்தர்‌ இருநாள்‌ 
சைவ சித்தாந்த சரபம்‌, மகாமகோபாத்யாய பதி 
டத சிவஸ்ரீ. காசிவாசி. ஈசான சிவாசாரியார்‌ ம... 
பழநி, நி 
திரு. 1. 0 கருத்திருமான்‌ 1. 1. &.. 
4 கோயம்புத்தூர்‌. si 
“ இதிகாச இலக்கியம்‌ i 
வித்துவான்‌, திரு. வீ. உலகணழியர்‌ 
m தமிழ்‌ விரிவுரையாளர்‌, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 
ட்ட “ சேக்கிழார்‌ தேய்வப்பாக்கிழார்‌ ” 
்‌ வித்துவான்‌, ஸ்ரீமத்‌ சோமசுந்தரத்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ 
ட ்‌ சென்னை, தருமபுர ஆதீன சமயப்‌ பிரசார நிலையம்‌. ' 
ன்‌. வட்டு ்‌.... “குலை ஞானக்கடல்‌ ”” 
ன்‌ 


நாடகம்‌ 


* “வுக்கும்‌ மேற்கும்‌” 
is ஆதீனக்‌ கல்வி நிலைய ஆசிரியர்கள்‌ 3 


wi 


இரண்டாவது திருநான்‌ 19-559 செவ்வாய்க்ழெமை 


தருவ சர்‌ திருநாள்‌ 
:பல்கலைச்‌ தரவா. வித்துவான்‌, 


தீரு. கெ. பொ. மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை 28. &.ற. L,.M.0.L.. 
தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, அண்ணாமலைப்‌. பல்கலைக்‌ கழகம்‌, 


£1 கோதில்‌ மோழிக்‌ உ ரநிற வனா, ப ்‌ ப்‌ 


த்து வர்ண. 


தீரு, கு. அ௫ணாசலக்‌ கவுண்டர்‌ 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌. இந்துக்‌ கல்லூரி. திருநெல்வேலி, 


ப்‌ : அப்பர்‌ திருத்தோண்டு ப்‌ 
தருமையாதீனப்‌ புலவர்‌, 
திருவாவடுதுறை ஆதீன மகா வித்துவான்‌, 
கிரு. ச. தண்டபாணி தேசிகர்‌ 
்‌ தமிழ்‌ விரிவுரையாளர்‌, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


“ தாண்டக வேந்தர்‌ ?” 


வித்துவான்‌. ஸ்ரீமத்‌ இராமலிங்கத்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ 
திருபுவனம்‌ தேவஸ்தானம்‌, கட்டளை விசாரணை, 


“ திருநேரிசை ”* 
இசையரங்கு 
சாத்தூர்‌. இரு. 4.0. சுப்பிரமணியம்‌ குழுவினர்‌... 
மூன்றாவது இருநாள்‌ 80--5--59 புதன்கிழுமை 
௬ந்தரா இருநாள்‌ 
வித்துவான்‌. திரு. (9. சுப்பிரமணிய பிள்ளை 1. &, 8. 1., 


ட்‌ தமிழ்‌ ஆராய்ச்சித்‌ துறைத்தலைவர்‌, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 
ப்‌ 2. * நாத்திகம்‌ Ha. 2 


ix 
கயப்பாக்கம்‌ 
பிர; சோமசுந்தரஞ்‌ டா 
சேன்னை ; 


“ நாவலர்‌ காவலர்‌ ”” 
தருமையாதீனப்‌ புலவர்‌, பண்டித, வித்துவான்‌, 
திகு. இராம. கோளிந்தசாமிப்‌ பிள்ளை 

திகுவையாறு. 

“ திருத்தோண்டத்‌ தோகை ”” 
வித்துவான்‌. ஸ்ரீமத்‌ சுவாமிநாதத்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ 
திரு௩கள்ளாறு தேவஸ்தானம்‌, கட்டளை விசாரணை 
“்‌ மீளா அடிமை '? 


இசையரங்கு 
பழநி, திருமதி விஜயலட்சுமி குழுவினர்‌ 


நான்காவது இருநான்‌ 21--5--59 வியாழக்ழெமை 


மாணிக்கவாசகர்‌ திருநாள்‌ 


மகாவித்துவான்‌, தீரு. ௩. ஆறுமுக நாவலர்‌ 
தலைவர்‌, திகுநேறித்‌ தோண்டர்‌ குழாம்‌, நாகர்கோயில்‌ 
: உயிரவை நிலை”: 


புலவர்‌, திரு. N. ௩. முருகவேள்‌ 78. 0. 1., 
தமிழ்‌ விரிவரையாளர்‌, கிறித்துவர்‌ கல்லூரி, தாம்பரம்‌, 
* திருவாதவூராளும்‌ தேன்‌. 


52 


தருமையாதீனப்‌ புலவர்‌ 
வித்துவான்‌, தீரு. வை. மு. சண்முக தேசிகர்‌ 
தமிழாசிரியர்‌, தேசீய உயர்நிலைப்பள்ளி, நாகப்பட்டினம்‌. 
“£ பாவையும்‌ கோவையும்‌ ” 


= 


தத ப வெப்‌ டி 
bss pod MIE ட ம்‌ அதல்‌ 


ள்‌ 
த்வாம்‌: ஸமத்‌ மகாலிங்கத்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌. 
திருவாரூர்‌, இராஜன்‌ கட்டளை விசாரணை, 


₹: அழுதடி. அடைந்த அன்பர்‌ ”” 


இசையரங்கு 


| இருமதிகள்‌ இராதா, ஜெயலட்சுமி குழுவினர்‌ ம 
» a ்‌ சென்னை. . 


ஐந்தாவது திருநாள்‌ 225-59 வெள்ளிக்கழமை 
| 
மெய்கண்டார்‌ விருநான்‌ 


்‌ சிலம்புச்சேல்வர்‌, 
தீரு. ம. பொ. சிவஞானக்கிராமணியார்‌ 
தமிழரசுக்‌ கழகத்‌ தலைவர்‌, சேன்னை, 
6௪ அறமும்‌ அரசியலும்‌ 29 


தருமையாதீன்ப்‌ புலவர்‌ சித்தாந்த சிகாமணி, சீ 
தீரு. ௧. வச்சிரவேல்‌ முதலியார்‌ 8.4.,1.T., 
கணித ஆசிரியர்‌, பச்சையப்பன்‌ உயர்நிலைப்பள்ளி, காஞ்சீபுரம்‌. 
“பதி முது நிலை ”” 


'செஞ்சோற்கொண்டல்‌, வித்துவான்‌. 
கிரு. சொ. சிங்காரவேலனார்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, தருமபுர ஆதீனப்‌ பல்கலைக்‌ கல்லூரி, 
“ இருள்மல நிலை ” 


டல விற்கப்‌ ன ராகு 
. ல்‌ 3 ர ச்‌ 


ஸ்ரீமத்‌ முத்துக்குமாரசாமித்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ 
சீகாழி தேவஸ்தானம்‌, கட்டளை விசாரணை. 


*- மேய்கண்ட தேவர்‌ ?” 
odin 


ஞி ச ங்கேயவண்‌ம்‌, இரு. 1. சுவாமிநாதன்‌ குழுவினர்‌ 
a தேவார ஆசிரியர்‌, சேன்னை. ஆதீன ச்மயப்‌ பிரசார நிலையம்‌. 


கர 


பன, ரஞ்சிதகான. இரு. சோமசுந்தரம்‌ குழுவினர்‌ 


| | ச 
ஆறுவது இருநான்‌ 23-58-59. சனிக்கழமை 
அருணந்திதேவர்‌ இருநான்‌ 
ட 
தீரு. கீ. இராமலிங்க முதலியார்‌ 74. 4, 
ஆட்சிச்‌ சோற்காவலர்‌, சேன்னை. 
தர வழிகாட்டும்‌. வான்போருள்‌ ” 


ப்‌ நா. சிரிதாரி பிரசாத்‌ ந. &., 8. 1., | 
கோயம்புத்தூர்‌. ்‌ | 


** வான்கலந்த மாணிக்கவாசகம்‌ ” | 


ஐ 


தரூமையாதீனப்‌ புலவர்‌, சித்தாந்த சிரோமணி, 


சித்தாந்த ரத்காகரம்‌, மதுரகவி, முதுபேரும்‌ புலவர்‌, வித்துவான்‌, 


தீரு. முத்து. ௬. மாணிக்கவாசக முதலியார்‌, 
முதல்வர்‌, தருமையாதீனப்‌ பல்கலைக்‌ கல்லூரி 


 தண்டமிழின்‌ மேலாம்தரம்‌ ”” 


ஸ்ரீமத்‌. சட்டைநாதத்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ 
மாயூரம்‌ குமரக்கட்டளை விசாரணை. 


“ அருணந்தி சிவனார்‌.” 


இசையரங்கு 


ஏழாவது திருநாள்‌ 24—5—59 ்‌ ஞாயிற்றுக்கிழமை 
மறைஞானசம்பந்தர்‌ இருநாள்‌ 
தீரு, 5, மீனாட்ரிசுந்தர முதலியார்‌ 8, க. 1,7, 


தலைவர்‌. கலைமகள்‌ கல்வி நிலையம்‌, ஈரோடு. 
“்‌ மேய்ஞ்ஞான வழியில்‌ விஞ்ஞானம்‌ ”” 


ந்‌ சி 
RS அல ஜி பம்‌ 6 மி ப்‌ ள்‌ 
dD லபக்‌ படக்க வமா அம்ப லம FDP EIS 003 Me பல கல SN 


== அதா கதை 
பலம 05 தறல 


து 


AYE 
4 


கத அப்படம்‌ கடகட கட்புல கல்ப்‌ அணக 


“ செந்தமிழ்ச்சேல்வர்‌ '” வாகீச கலாநிதி, வித்துவான்‌ 
தீரு. கி. வா. ஜகந்நாதன்‌ 74. &.. 
'* கலைமகள்‌ ” ஆசிரியர்‌, சேன்னை. - 
* தவ ஒழுக்கம்‌ ?” 
்‌. திரு. ச. சிவகுமாரன்‌, 14. க்‌., 
ஏற்றுமதி அலுவலர்‌, பேன்னி கம்பேனி, சென்னை: 
சிவம்‌ பெருக்கும்‌ தவ நிலையங்கள்‌ ” 


. தருமையாதீனப்‌ புலவர்‌, சித்தாந்தக்‌ கலைமணி, வித்துவான்‌, 


்‌ திர. சி. அருணேவடிவேல்‌ முதலியார்‌ 
தமிழாசிரியர்‌, பச்சையப்பன்‌ உயர்பள்ளி, காஞ்சீபுரம்‌. 
* மறைஞானசம்பந்தர்‌ ”” 
கதாகாலட்சேபம்‌ 


“ மீனாட்‌ அம்மை திருமணம்‌ ?” 


| திருமதிகள்‌. குமாரி, கெளரி குழுவினர்‌, சென்னை. 


எட்டாவது இருநான்‌  25-5_—.59 இங்கட்குழுமை 


உமாபதிதேவர்‌ இருநாள்‌ 


தருமையாதீனப்‌ புலவர்‌, சித்தாந்த கலாநிதி, வித்துவான்‌, 
மிரு. ஒளவை. சு. துரைசாமிப்‌ பிள்ளை 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌, தியாகராஜர்‌ கல்லூரி, மதுரை. 


ட பேரியோர்‌ பேருரை ” 


க்‌ N. அனந்தநாயக்‌, 8 A BL, MLA. 
சேன்னை. 


- ** அருள்நேறி மாண்பு ””. 


xiii 
சித்தாந்த பண்டித பூஷணம்‌ 
தீரு. ஆ. ஈசுரமூர்த்தி பிள்ளை 
பேட்டை. திருநேல்வேலி, 


- 4 சிவப்பிரகாசம்‌ ”” 
வித்துவான்‌, திரு. வி. சா. குருசாமி தேசிகர்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, தருமையாதீனப்‌ பல்கலைக்‌ கல்லூரி, 
உமாபதி சிவனார்‌ ”? 


இசையா ங்கு 
இரு. 0. 14. பாலசுப்பிரமணியம்‌ குழுவினர்‌, 


ஓன்பதாவது இருநான்‌ 265 ந9 செவ்வாய்க்ழெமை ப 
கமலைஞானப்பிரகாசர்‌ இருநாள்‌ 


தருமையாதீனப்‌ புலவர்‌, வயி௩ாகரம்‌  பாலகவி, 


தீரு. வே. இராமநாதன்‌ செட்டியார்‌ 


தேவகோட்டை. 
 திருக்கைலைச்‌ சிறப்பு ””। 
- தீரு. 7. முத்து. கண்ணப்பர்‌ 8. A,. M.௩, C. a 
சென்னை. 
இல்‌ “ சேக்கிழார்‌ கண்ட... அரசியல்‌ ?” 


se ஆதீன வித்துவான்‌, இத்தா சைவமணி 
திகு. த. ச. மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
குடந்தை. 
“ சைவ சித்தாந்தம்‌ ” 


திகுவண்ணாமலை ஆதீனப்புலவர்‌, திருமுறைக்‌ கலைஞர்‌, வித்துவான்‌, E 


திர. பட்டுச்சாமி ஓதுவார்‌ 
தமிழாசிரியர்‌, போன்னையா உயர்‌ பள்ளி திருச்சி. 


“ கழலை ஞானப்பிரகாசர்‌ ”” 


கதாகாலட்சேபம்‌ 
“்‌ இருநீலகண்டர்‌ ” 


தகூமையா தீன வித்துவான்‌, கீர்த்தனகுலசேகர, க சாகித்ய 
வல்லப, கதாரசாஸ்வாதக, பாகவதர்‌, எம்பார்‌, ழு 


இரு. விஜயராகவாச்சாரியார்‌ குழுவினர்‌ 


பத்தாவது திருநான்‌ 27. 5.59 புதன்கிழமை 


குருஞானசம்பந்தர்‌ இருநாள்‌ 


முத்தமிழ்‌ வித்தகர்‌, பண்டித, வித்துவான்‌ 
திரு. லெ. ப; ௧௫. இராமநாதஞ்‌ செட்டியார்‌ 
த தலைவர்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


“ குருபக்தி”? 


தருமை ஆதீனப்‌ புலவர்‌ 
வித்துவான்‌. திரு. வை, குஞ்சிதபாதம்‌ பிள்ளை 
தலைமைத்‌ தமிழாசிரியர்‌. ௩கராளும்‌ கழக உயர்‌ பள்ளி 
நுங்கம்பாக்கம்‌, சென்னை. ்‌ 


“ குருஞானசம்பந்தர்‌ '* 


| வித்துவான்‌, ' திரு. செ. க ரா செட்டியார்‌ 
ட்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி விரிவுரையாளர்‌. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


“ சிவபோகசாரம்‌ '” 


சென்னை மாநில அறநிலைய சமயப்‌ பிரசாரகர்‌. 
1 
.. திரு. கோ. சிவஞானம்‌ 
ஆதீன சமயப்‌ பிரசாரகத்‌ தோண்டர்‌, திருக்ககுகாவூர்‌.. 


: சோக்ககாத வேண்பா ? 


| | =v 
மாலை 4-30. மணி 


குன்றக்குடி அடிகளார்‌ 
_ குலஸீ "தெய்வசிகாமணி அருணாசல தேசிக பரமாசாரிய 
சுவாமிகள்‌ 
திருவண்ணாமலை ஆதீனம்‌. குன்றக்குடி. ' 
“்‌ நன்மை பேருகு அருள்நேறி ”” 


திர, 0. எரதரானம்‌ பிள்ளை 2. &., 


கோவாபரேடிவ்‌ சேன்ட்ரல்‌ பாங்கி, சேயலாளர்‌, திருச்சி, 


“ செம்போருட்‌. சிறப்பு ”” 


சேந்தமிம்ச்‌ சேல்வி, 
புலவர்‌, திருமதி. சி. குழந்தையம்மாள்‌ 18. 1... க. 
கோயம்புத்தூர்‌. 


இதி 


. * பண்டார சாத்திரங்கள்‌ று 
பத்தாவது நாள்‌ 2550: புதன்‌ கமுமை 
ஸ்ரீலஸ்ரீ குருஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள்‌ 
குருபூஜை விழா 
காலை 11 மணி முதல்‌. 
ஸ்ரீ சொக்கலிங்கப்பெருமானை .. 
வழிபடுதல்‌ 
விழா மலர்‌ 


ஞானாவரண விளக்கம்‌ பகுதி, 2 


காலை 11 மணி முதல்‌ 
சொக்கலிங்கப்பெருமானை _ 


.... வழிபடுதல்‌. 


பகல்‌ 12 மணி முதல்‌ 


மாகேசுவரபூஜை . | 


சு 


மாலை 6 மணிக்கு . 


இசையரங்கு 
தருமை ஆதீன;இசைப்‌ புலவர்‌,. 


I சங்கீத சாஹித்ய” சிரோமணி, 
ணம்‌ பல்கலைக்கழகத்து இசைக்கல்லூரி முதல்வர்‌, 


. M. M. தண்டபாணி தேசிகர்‌ குழுவினர்‌ - 


௫ 
௪ 


இரவு 


- பட்டணப்பிரவேசம்‌ 


